T. 1536 


எனபீடு : கஅ 


கரமூர்த்தி சுவாமிகள் 


RT2 


6 


ஐ 


கழக வெளியீடு - கூஅ 


வீ 


திருச்சிற்றம்பலம் 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் 


* 


திருவாளர் கா . சுப்பிரமணிய பிள்ளையவர்கள் 

எம் . ஏ . , எம் . எல் ., 
( தாகூர் சட்ட விரிவுரையாளர் ) 

எழுதியது 


* 


: 


திருநெல்வேலி, தென்னிந்திய 
: சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக் கழகம் லிமிடெட் 
திருநெல்வேலி 

சென்னை 


Second Edition June 1927 


[ 3rd Edition ] 


Published by 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
: PUBLISHING SOCIETY , TINNEVELLY , LTD ., : 
TIRUNELVELI 

& 

MADRAS 


Paper Issue Card No. MS . 95 - B ( 1000—12-1-47) 


| All Rights Reserved ) 


KABEER PRINTING WORKS , MADRAS MS . 524 


பதிப்புரை 


திருநாவலூரிலே தோன்றி எல்லாம்வல்ல சிவபெரு 
மானால் தடுத்தாட்கொள்ளப் பெற்றவரும் , பித்தனே 
என்று மெய் குளிர்ப்பக் கூறிச் சிவபெருமானை மகிழ் 
விக்கச் செய்தவரும் , இல்லற நெறியிலே நிற்பினும் 
சிவனிடத்தில் இடையறா அன்புடையரா யிருப்பின் வீடு 
பேற்றை யடையலாமென்று உலகத்துக் கெடுத்துக் 
காட்டா யிலங்கியவரும் , இறைவனையே தோழராகக் 
கொண்டவரும் , முதலையுண்ட பிள்ளையை மீட்டு அழைத் 
துக் கொடுத்தவரும் , இன்னோரன்ன பல அருஞ்செயல்களை 
இறைவனருட்டுணை கொண்டு செய்தவரும் , தெய்வச் 
சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு முதனூலாய திருத் 
தொண்டத் தொகையைப் பாடியருளியவரும் , வெள்ளை 
யானைமேலேறி வெள்ளிப் பொருப்பனைச் சேர்ந்தவரு 
மாகிய சுந்தரமூர்த்தி நாயனரது செம்மை சான்ற வரலாற் 
றினைப் படிக்க விழைவது யாவர்க்கும் வேண்டுவது . 

முன்னர் அறிஞர் பலர் அப்பெருமான் வரலாற்றினை 
எழுதி வெளியிட்டிருப்பினும் இந்நூல் முன்னர் வெளி 
வந்த புத்தகங்களைப்போ லல்லாமல் புதிய முறையில் 
ஆராய்ச்சிக் கருத்துக்களுடன் எழுதப்பட்டிருப்பது கருதி 
வெளிவரவேண்டுவது இன்றியமையாததாயிற்று . 

சைவசமயத்திற்குப் பேரிடர் விளைத்து வந்த புத்தம் 
சமணம் முதலிய புறப்புறச் சமயங்களை வேரறுக்கத் 
தோன்றிய சைவசமயாசாரியர் நால்வருள் , இந்நூலாசிரிய 
ராலே முன்னரே எழுதப்பட்டு வெளிவந்த அருள்ஞானத் 


பதிப்புரை 


தந்தையாகிய அப்பர் பெருமான் வரலாற்றினையும் , மூன் 
றாண்டுற்ற குழந்தையாயிருந்த ஞான்றே இறைவனையும் 
இறைவியையும் நேரே கண்டு ஞானப்பா லுண்டு அருள் 
பெற்றவராகிய திருஞானசம்பந்தப்பெருமான் வரலாற்றினை 
யும் கற்றுப் பயன்றுய்த்த தமிழ்மக்கள் இந்நூலி 
னையும் வாங்கிப் படித்து இன்பமெய்துவார்களாக . 

இந்நூலின்கண் சுந்தரர் வரலாறு பல பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வரலாற்றுப் பகுதி முடிந்ததும் 
அதனால் உணரக்கிடக்கும் ஆய்வுரைகளை விளக்கி 
எழுதிச் சேர்த்திருப்பதும் , 

அடிகள் 

தேவாரத்தில் 
மிளிர்ந்து கிடக்கும் அரும் பொருள்களை ஆய்ந்தெழுதிச் 
சேர்த்திருப்பதும் கற்பவர்க்குக் கழிபேரின்பம் பயப்பன 
வாகும் . 

தமிழ் , ஆங்கிலம் , சட்டம் முதலியவற்றிற் பெரும் 
புலமை நிரம்பி , அன்பு அற வொழுக்கங்களிற் சிறந்து 
விளங்கித் தமிழ் மக்களாக்கங்கருதி இது போன்ற பல 
ஆராய்ச்சி 

நூல்களை எழுதி யுதவிவரும் திருவாளர் 
கா . சுப்பிரமணிய பிள்ளையவர்கட்கும் , இப்பதிப்புக்குத் 
திருத்தஞ் செய்துதவிய தமிழறிஞர்கட்கும் பெரிதும் 
நன்றி பாராட்டக் கடமைப்பட் டிருக்கின்றோம் . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகத்தார் . 


உள்ளுறை 


1 
. 


1 


:: 


5 
28 


ங . 


40 


73 


சு . 


• சுந்தரர் திருப்பெயர் விளக்கம் 

சுந்தரர் புகழ்மாலை 
க . தோற்றுவாய் 
உ . தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 

தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 

பரவையார் திருமணம் 
ரு . நெல்பெற்ற அற்புதம் 
செங்கல் பொன்னாக்கப்பெற்றதும் , 

இறைவன் வழிகாட்டப்பெற்றதும் 
தண்ணீரும் பொதிசோறும் பெற்றது 

சங்கிலியார் திருமணம் 
க . திருவாரூர்க்குத் திரும்பி இறைவனைத் 

தூதுவிடுதல் 
க . ஏயர்கோனுக்குச் சினந்தீர்த்தது 
கக . சேரமான் பெருமாள் நட்பு 

வெள்ளையானை மேற் கயிலைக்குச் 


77 
92 


எ . 


99 


அ . 


115 
133 
139 


... 


கஉ . 


சென்றது 


159 
174 


க . தேவார ஆராய்ச்சி 


சுந்தரமூர்த்திகளது திருப்பெயர்கள் 


சைவ 


நுணங்கிய கேள் விமேலோன் , நாவலர் பெருந்தகை , 
தமிழ்நாதன் , நற்றமிழ் நாவலர்கோன் ,, வண்டமிழ் 
நாவலர் தம்பெருமான் , நாவலர் , காவலர் , நாவலர்கோன் , 
தமிழ்வேந்தன் என்பன அவரது கல்வி நலந் தெரிவிப்பன . 

நாவலூர் மன்னர் , புரி நூன்மணிமார்பர் , நாவலாதி 
சைவன் , சைவ வேதியர் தலைவர் என்றற்றொடக்கத்தன 
ஊரையும் மரபையுங் குறிப்பன , 

ஈசனுக்கினியான் , செய்தவம் பெரியோன் , தடுத்து 
முன்னாண்ட தொண்டர் , புண்ணியனார் , விழுத்தவ வேந் 
தர் , மெய்யருள் பெற்றுடையவர் , தனித்தொண்டர் , சித்த 
நிலைதிரியாத திருநாவலூரர் , 

நற்றவக்களிறு , 
விடையவர்க்கன்பர் , தம்பிரான்றோழர் என்னுஞ் சொற் 
றொடர்கள் அவரது அருந்தவத்தையும் பேரன்பையும் 
உணர்த்துவன . 

பெருந்தகையார் , எங்கள் வள்ளலார் , எல்லாம் 
நிகரில்லான் , பயனுணர்வார் , வனப்பகையப்பர் , சிங்கடி 
யப்பர் முதலிய சொற்கள் அவரது அருள் வண்மையையும் 
பெருமையையும் உணர்த்துவன. 

முனைப்பாடிப் புரவலனார் , திருமுனைப்பாடி நாடர் 
என்பன அவரது அரச ரியல்பு குறிப்பன . 

தேமரு தொடையன்மார்பன் , பூந்தாரான் , மணங் 
கமழ்தாரான் , அலங்கலந் தோளினான் , பவித்திரஞ் 
சிறந்த கையான் , காளை , பரவையார் தனித்துணைவர் , 
பரவை கேள் வனார் என்பன நாயனாரது போக வாழ்க்கை 
யைக் குறிப்பன . 


சுந்தரர் புகழ்மாலை 


அருணகிரிபுராணம் 
வடகயிலை மலை பிரிந்து வந்துதித்தம் மண்டலத்தெங் 
கடவுடகைந் தாட்கொளலுங் கட்டுரைத்துப் பதிகமவ 
னடிநிழலை யடைந்தாரை யறிவித்தே யெமக்கிந்தப் 
படிமுழுதும் புகழ்நிறுவு மாரூரர் பதம்பணிவாம் . 


திருவிளையாடற்புராணம் 


அரவக லல்கு லார்பா லாசைநீத் தவர்க்கே வீடு 
தருவமென் றளவில் வேதஞ் சாற்றிய தலைவன் றன்னைப் 
பரவைதன் புலவி தீர்ப்பான் கழுதுகண் படுக்கும் பானா 
ளிரவினிற் றூது கொண்டோ னிணையடி முடிமேல் வைப் 

[ பாம் . 


காசிகாண்டம் 


கதெழெரி நேமி தூண்டிக் கராங்கவர் குரவ னீன்ற 
மதலையை யழைத்த செங்கண் மாலென வருந்து நாம 
லதிர்கட லமுத மென்ன வருந்தமிழ்ப் பதிகம் பாடி 
முதலைவாய்ப் பிள்ளைதந்த முதல்வனை வழுத்தல் செய்வாம் . 


சங்கர நாராயணர் கோயிற்புராணம் 


ஏனமாய் மாயோன் வேலை யிருநிலங் கீண்டுங் காணத் 
தேனவிழ் கமல மன்ன சேவடி படியிற் றோய 
நாணவர் குழலி பங்கி னாதனைத் தூது விட்ட 
வானுலாம் பொழில்சூழ் நாவன் மன்னனை வணங்கல் 

[ செய்வாம் . 


சுந்தரர் புகழ்மாலை 


காஞ்சிப்புராணம் 


ஒருமணத்தைச் சிதைவுசெய்து வல்வழக்கிட் 

டாட்கொண்ட வுவனைக் கொண்டே 
யிருமணத்தைக் கொண்டருளிப் பணிகொண்ட 

வல்லாள னெல்லா முய்யப் 
பெருமணச்சீர்த் திருத்தொண்டத் தொகைவிரித்த 

பேரருளின் பெருமா ளென்றுந் 
திருமணக்கோ லப்பெருமான் மறைப்பெருமா 

ளெமதுகுல தெய்வ மாமால் . 


திருவானைக்காப்புராணம் 
அடிமை யானவர்க் கருளையுந் தன்னையு முயிரிற் 
படியி லாவகை யளிப்பது பாருளோ ரறிய 
வடிவின் மாண்டவ லொருத்திதூ தெனவிறை வழங்க 
நொடியின் மாலைசெய் வன்றொண்ட ரடிமலர் நுவல்வாம் . 


கருவூர்ப்புராணம் 
வெள்ளியங் கிரியை நீங்கி நாவலூர் மிளிரத் தோன்றி 
யொள்ளிய தோகை பாகன் சாதனத் தோட்டிக் குள்ளாய்த் 
தெள்ளிய பரவை யாழ்ந்து சங்கிலி சிமிழ்ப்புற் றாசு 
தள்ளிய களிற்றின் பாத தாமரை தலைமேற் கொள்வாம் . 


மருதூர்ப்புராணம் 
காதுகொண்டு கேட்குமவர்க் கின்ப வெள்ளங் 

கரைபுரள மனங்கொண்டு களிக்கின் றோர்கட் 
கேதுகொண்ட பாசவிருட் படல நீக்கி 

யிணையிலருட் சுடரெங்கு மெறிப்ப வெற்பின் 
மாதுகொண்ட பாகர்விருப் பாகத் தோன்றி 

வரமதுர பாகப்பா மாலை மல்கத் 
தூதுகொண்டு நடந்திளைத்த வடியிற் சாத்துஞ் 

சுந்தரர்தஞ் சீர்த்தியினைத் துதித்தல் செய்வாம் . 


( 


திருச்சிற்றம்பலம் 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


க . தோற்றுவாய் 
முழுமுதற் கடவுளை வழிபட்டு அவரது திருவடிப் 
பேரின்பத்தை அடையக் கருதுவோர் இருவகைப் படுவார் . 
உலகப்பற்றை அறவே ஒழித்துத் துறவறநிலையில் நிற் 
போரும் , உலகப்பற்றுடையராய்க் கடவுளிடத்து அன் 
பினை மிகுதியாக வளர்த்து அப்பற்றுத் தானாக நீங்கும்படி 
முயல்வாரும் ஆவர் . உலகத்திலுள்ள பலசமயங்களுள் 
சமணம் , புத்தம் , சுமார்த்தவேதாந்தம் , மாத்துவம் 
என்னுஞ் சமயங்கள் துறவற நெறியையே வீட்டிற்கு 
வழியாகச் சொல்லும் . வீட்டின் இயல்பினை முற்றிலும் 
ஆராயாத கிறித்து மகம்மதிய மதங்கள் துறவற நெறி 
யைப் பெரிதும் பாராட்டுவதில்லை . வீட்டியல்பினை 
முற்றும் உணர்ந்த சைவசமயமானது இருநெறியையும் 
பெரிதுந் தழுவி யுரைப்பது பெரியபுராணத்தால் இனிது 
விளங்கும் . இயற்பகை நாயனார் , சிறுத்தொண்ட நாயனார் 
என்னும் பெரியோர்கள் இல்லறத்தில் வாழ்ந்தும் , மனைவி 
மக்கள் பால் பற்றில்லாதவராய்ச் சிவனடிப் 

சிவனடிப் பேரன்சி 
னையே மிகுதியும் உடையவராய் வீடெய்தினமை காண்க . 
பண்டைத் தமிழரும் இல்ல றநெறியை வீட்டிற்கு ஓர் 
தந்திரவழியாகப் பயன் படுத்தும் ஓர் முறையை அறிந் 
திருந்தனர் . இறையனா ரகப்பொரு ளுரையிற் களவியல் 


2 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


என்பதற்குப் பொருள் கூறுமிடத்து , உயர்ந்த இன்பம் , 
ஒத்த தலைவனும் தலைவியும் கூடி வாழ்தலால் உளதா 
மென்றும் , அவ்வாழ்க்கை தவத்தாற் கிட்டுவதென்றுங் 
கூறிப் , பின்னர் அத்தவத்தை வீட்டின் பொருட்டுப் பயன் 
படுத்தவேண்டுமென்று தந்திரமாகப் போதிப்பது அந் 
நூலின் நோக்கமென்றது அறியற்பாலது . உலக வாழ்க் 
கையில் அமிழ்ந்திக் கிடக்கும் உயிரைப் பற்றச் செய்யும் 
பொருட்டு ஊண் ஒழித்தல் வேண்டுமென்றும் , விடியற் 
காலத்தில் குளிர்ந்த நீரில் மூழ்க வேண்டுமென்றும் , சடை 
மரவுரி முதலியன தரித்தல் வேண்டுமென்றும் , வெயிற் 
காலத்தில் அனல் நடுவிலும் மழைக்காலத்தில் தண் 
ணீரிலும் பனிக்காலத்தில் வெளியிலும் நின்று தவம்புரிய 
வேண்டுமென்றும் பல துறவு நூல்கள் கூறும் . அவ்வாறு 
கடுமையாகத் தவம் புரியாது , நின்றும் இருந்தும் 
கிடந்தும் நடந்தும் என்றுஞ் சிவன் தாள் நினை என்றபடி 
எப்பொழுதும் கடவுளை மறவாத அன்பினையே கடைப் 
பிடிக்க வேண்டுமென்பது சில பேரறிஞர் கொள்கை . 
அங்ஙனம் செய்தலாலே முத்தியடைதல் கூடுமென்பதைத் 
துறவிற் சிறந்த பட்டினத்தடிகள் மிகவும் அழகாகப் 
பின்வருமாறு நவின்றனர் . 


" மலர்தலை யுலகத்துப் பலபல மாக்கண் 
மக்களை மனைவியை யொக்கலை யொரீஇ 
மனையும் பிறவுந் துறந்து நினைவருங் 
காடு மலையும் புக்குக் கோடையிற் 
கைம்மே னிமிர்த்துக் காலொன்று முடக்கி 
யைவகை நெருப்பி னழுவத்து நின்று 
மாரி நாளிலும் வார்பனி நாளிலு 
நீரிடை மூழ்கி நெடிது கிடந்துஞ் 
சடையைப் புனைந்துந் தலையைப் பறித்து 
முடையைத் துறந்து முண்ணா துழன்றுங் 


தோற்றுவாய் 


3 : 


காயுங் கிழங்குங் காற்றுதிக் சருகும் 
வாயுவு நீரும் வந்தன வருந்தியுங் 
களரிலுங் கல்லிலுங் கண்படை கொண்டுந் 
தளர்வுறு மியாக்கையைத் தளர்வித் தாங்கவ 
ரம்மை முத்தி யடைவதற் காகத் 
தம்மைத் தாமே சாலவு மொறுப்ப 
ரீங்கிவை செய்யா தியாங்க ளெல்லாம் 


மதியென மாசறு வதனம் விளங்கப் 
புதுவிரை யலங்கல் குழன்மிசைப் பொலியு 
மஞ்சொன் மடந்தைய ராகந் தோய்ந்துஞ் 
சின்னம் பரப்பிய பொன்னின் கலத்தி 
னறுசுவை யடிசில் வறிதினி தருந்தா 
தாடினர்க் கென்றும் பாடினர்க் கென்றும் 
வாடினர்க் கென்றும் வரையாது கொடுத்தும் 
பூசுவன பூசியும் புனைவன புனைந்துந் 
தூசு நல்லன தொடையிற் சேர்த்தியு 
மைந்து புலன்களு மார வார்ந்து 
மைந்தரு மொக்கலு மகிழ மனமகிழ்ந் 
திவ்வகை யிருந்தோ மாயினு மவ்வகை 
மந்திர வெழுத்தைந்தும் வாயிடை மறவாது 
சிந்தை நின்வழி செலுத்தலி னந்த 
முத்தியு மிழந்தில முதல்வ வத்திறம் ". 


இரண் 


சைவத்திருநெறித் தலைவர்களுள் ஒருவராகிய சுந்தர 
மூர்த்தி நாயனார் , மேற்கூறிய இருவகையுள் 
டாவது வகையைச் சார்ந்த மக்கட்குத் தலை சிறந்த ஓர் 
எடுத்துக் காட்டாக விளங்குகின்றார் . முன்னை வினையி 
னாலே பெண்டிரொடு வாழ்ந்தும் திருவடிஞானம் உடை 
யவராதலால் அவர் வீடுபேற்றிற்கு உரியரானார் . 

எத் 
துணைத் தவங்கிடந்தாலும் சிவபெருமான் அளிக்கும் 
பதிஞானம் இல்லாதவர்கள் பிறவியறமாட்டார்கள் : 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
பெரிய புராணத்தின் கதைத் தலைவராக எண்ணப்படுதற் 
குரியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே . பெரிய புராணத் 
தின் முதலிலும் நடுவிலும் , முடிவிலுங் கூறப்படுவது 
இப்பெருந்தகையார் வரலாறே யாதலால் , இவர் சரித்தி 
ரத்தினுள்ளேயே இவர் குறித்த திருத்தொண்டர்களின் 
வரலாறும் அடங்கும் . இவர் திருத்தொண்டத் தொகையை 
அருளிச்செய்யாவிடின் பெரிய புராணமே ஏற்பட்டிராது . 
அறுபத்து மூன்று தனியடியார் பெருமையும் , ஒன்பது 
தொகையடியார் பெருமையும் - உலகத்திற்கு விளங்க 
மாட்டா . இவர் சைவ 

உலகத்திற்குச் செய்த பெரு 
நன்மையின் சிறப்பை யுணர்ந்தே ஆசிரியர் சேக்கிழார் 
ஒவ்வொரு சருக்கத்தின் முடிவிலும் இவர்க்கு வாழ்த்துக் 
கூறியுள்ளார் . ஆதலால் , இப் பெருந்திருவாளரது புரா 
பணம் யாவருங் கேட்டுப் பயன் பெறுதற்குரியது . 


2. தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


சுந்தரமூர்த்தி நாயனார் தோன்றிய நாடானது சோழ 
நாட்டிற்கும் , தொண்டை நாட்டிற்கும் நடுவேயுள்ள நடு 
நாடெனப்படுந் திருமுனைப்பாடி நாடாகும் . 
ஆசிரியர் சேக்கிழார் , 


அதனை 


மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கு மோடிச் 

செங்கயல் குழைக ணாடுந் 
தன்மைய தென்றார் . 

அதாவது தண்மை மிகுந்த திங்கள் போன்ற பெண் 
டிர் திருமுகத்தில் இலங்கும் கயல்மீன் போலும் செவ்வரி 
படர்ந்த கண்கள் காதளவு ஓடியனவாய்க் காதிலணிந் 
துள்ள குழைகளைப் போய்ப் பற்றுந் தன்மையனவா யிருத் 
தலின் , குளிர் நீர் மிகுந்த பொய்கையிற் செவ்விய கயல் 
மீன்கள் தளிர்களைப் பற்றுவன போன்ற தோற்றம் மங் 
கையர் திருமுகங்கட்கு இருந்தன என்றார் . இதனால் 
உடலழகும் உள்ளச் சால்பும் உடைய உத்தமப் பெண் 
மணிகள் நிறைந்த நாடு திருமுனைப்பாடி நாடென்பது 
கூறப்பட்டது . 

நல மிக்க அத் திருநாட்டில் திருமறையவர்கள் 
நிறைந்த திருநாவலூரின்கண் ஆதிசைவ அந்தணர்குலத் 
திற் சடையனார் என்பவருக்கு அவர் தம் மனைவியாகிய 
இசைஞானியார்பால் உலகமுய்யும் வண்ணம் நமது நாய 
னர் தோன்றியருளினார் . இவர்க்கு நம்பி ஆரூரர் என்ற 
திருப்பெயர் இடப்பெற்றது . இவர் ஐம்படைத் தாலி 
மணிச்சுட்டி பொன் னரைஞாண் சதங்கை முதலிய அணி 
கலன்களை அணியப் பெற்றுக் கவின் மிகச் சிறுதேர் 
உருட்டி விளையாடும் நாளிலே நரசிங்க முனையரையர் 


16 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


என்னும் அரசர் , அவரைப் பார்த்துச் சொல்லுதற்கரிய 
காதல் கொண்டு அவர் பெற்றோர்பாற் சென்று குழந்தை 
யைத் தம்மொடு அழைத்துச் செல்ல விடைபெற்றுத் 
தமது அரண்மனைக்குத் தவப் புதல்வரைக் கொடுபோய்த் 
தமது அரசிளங்குமரன்போலச் சீராட்டிப் பாராட்டி 
வளர்த்துவந்தனர் . உரிய காலத்திலே நம்பியாரூரரும் 
மறை முறைப்படி பூணூ லணிந்து அளவற்ற பண்டைக் 
கலைகள் பலவும் ஆய்ந்து கற்றுத்தேர்ந்து , புகழொடு 
திகழ்ந்தகாலைத் திருமணப் பருவம் வந்தெய்திற்று . அப் 
போது சடையனார் ஒப்பற்ற தமது புதல்வற்குச் சைவ 
அந்தணர் குலத்திலே எந்நலமுஞ் சிறந்த புத்தூரில் 
வாழ்ந்த சடங்கவி என் பார்பால் மகட்பேச ஆளனுப்பினர் . 
குலநலம் குண நலம் முதலியவற்றால் நம்பியாரூரர் தலை 
சிறந்தோரென்பதைப் பெரியோர் வாயிலாகத் தெரிந்து 
சடங்கவியார் முகமலர்ச்சியோடு தமது புதல்வியை அவ 
ருக்கு மணம் புரிவிக்க இசைந்தனர் . இசைந்த செய்தி 
யைக் கேட்ட மன்னர் , தமது செல்வத்திற் கேற்றவாறு 
யாவர்க்கும் திருமண ஓலை அனுப்பினர் . திருமணத்திற்கு 
ஆடவரும் பெண்டிரும் , திருநாவலூர் வந்து குழுமினர் . 
மங்கலச் செயல்களெல்லாம் செவ்வனே நடைபெற்றன . 
பூமாலைப் பந்தர் அமைக்கப்பட்டது . முளைகளெல்லாம் 
பாலிகைகளில் இடப்பட்டன . திருமணத்திற்கு முந்திய 
நாள் , மணவாளர்க்குப் பைம்பொன் கயிற்றினாற் காப்புக் 
கட்டப்பட்டது . விதிமுறைப்படி சடங்குகளும் 
இயற்றப் பெற்றன . நாயனாரது திருமணக் கோலம் காண 
விரும்பியவன் போலக் கதிரவன் உதித்தனன் . அவர் 
திருமண நாளன்று காலைக்கடன் முடித்துத் திருமஞ்சனச் 
சாலை புகுந்து தூய வாசனை நீரில் மூழ்கி , அகிற் புகை 
கமழும் பட்டுடை யுடுத்தித் தலையினை ஈரம்புலர்த்தி முடித் 
துத் , திருமேனியிற் கத்தூரி கமழுஞ் சந்தனக்கலவை சாத் 


பல 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


7 


தப் பெற்று , ஆழியணிந்து , பல்வகை நறுமலர் மாலையும் 
ஒளிமிக்க மணியணிகளும் பூண்டு , மணக்கோலம் கொண் 
டார் . தன்னை வளர்த்த மன்னவர் சிறப்பும் தமது மறை 
யவர் ஆர்ப்பும் பொலிந்திலங்க , நகர வாசிகள் விழாக் 
கொண்டாட , நம்பியாரூரர் இறைவரது திருவடியை 
உள்ளத்தில் நினைந்து , திருநீறணிந்து புரவிமேலேறிப் 
பல்வகை இன்னிசைக் கருவிகளொலிப்பப் பெண்டிர் பல் 
லாண்டு கூற , மறையவர் நான்மறை முழக்கஞ் செய்ய , 
உடனுறை நண்பர்கள் உயர்ந்த ஊர்திகளில் ஏறிவரப் 
புத்தூர் சென்றடைந்தார் . அவ்வூரிலே அந்தணப் பெண் 
மணிகள் வீடுகள் தோறும் நிறைகுடம் வைத்துத் தூப 
தீபங்களேந்தி , வாசனை மிக்க அறுகு பொரி முதலியன 
தூவிச் சந்தனங் கலந்த நறுநீரினை வீதிகளிற் றெளித்து 
மணவாளனை எதிர்கொண்டார்கள் . அவ்வள்ளலது பேரழ 
கினைக் கண்ட பெண்டிர் பாடி யாடி இங்ஙனம் மொழிந் 
தார்கள் . 
" கண்களெண்ணிலாத வேண்டுங் காளையைக் காண 

வென்பார் 
பெண்களி லுயர நோற்றாள் சடங்கவி பேதை என்பார் 
மண்களி கூரவந்த மணங்கண்டு வாழ்ந்தோ மென்பார் . 

வன்றொண்டர் , திருமணப் பந்தரை யடைந்து சங்க 
முழங்கப் பரியினின்றிறங்கி , 

மணவினை 

நிகழ்த்தச் 
சென்றார் . ஆயகாலை கயிலைத் தலைவர் , நமது நாயனாரைத் 
தடுத்தாட்கொள்ளும் பொருட்டுத் திருநீற்றுப் பொலிவும் 
நரைமயிர்த் தொகுதியு முடைய கிழவடிவம் பூண்டு ,காதில் 
தொங்கும் குண்டலமும் மார்பில் துவளும் கண்டிகையும் 
பூணூலும் தோளில் துலங்கும் வெள்ளிய மேலாடையு 
முடையவராய்த் திருக்கரத்தில் விளங்குங் குடையோடு 
தண்டூன்றித் தளர்நடை கொண்டு திருமணப் பந்தலை 
யடைந்து , அவையாரை நோக்கி இவ்வுரையை நீங்கள் 


8 

சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
யாவருங் கேளுங்களென்றார் . அப்போது அங்குள்ள 
மறையோரும் மணவாளரும் அவரை நோக்கி உமது வரவு 
நல்வரவாகுக . அஃது எங்கள் தவப்பயனே . நீர்சொல்ல 
விரும்புவதைச் சொல்லு மென்றார்கள் . உடனே மறைக் 
கிழவர் நாவலர் 

பெருந்தகையை நோக்கி உனக்கும் 
எனக்கு முள்ள தொடர்பால் முன்னமே ஓர் பெரு வழக்கு 
இருக்கின்றது ; அதனை முடித்தே நீ உன் மணவேள்வியை 
நிகழ்த்துவாயாக என்றனர் . அப்பொழுது சுந்தரமூர்த்தி 
கள் மறையவரை நோக்கி , உனக்கும் எனக்கும் வழக்கு 
உள்ளதானால் அதனை முடியாமல் நான் மணஞ் செய் 
யேன் . அவ்வழக்கை முற்றிலும் மொழிக என்றனர் , 
உடனே வேடம் பூண்டவர் அங்குள்ள அந்தணரை 
நோக்கி இதைக் கேளுங்கள் . இந்த நாவலூரன் என் 
அடியான் ; இது தான் நான் சொல்லுவது என்றார் . அப் 
போது அங்குள்ளாரெல்லாரும் வியப்புற்று இவன் என்ன 
நினைத்தான் என்று கூறிக்கொண்டு அவர்பாற் சென்று 
சிலர் கோபித்தார்கள் . சிலர் சிரித்தார்கள் . சுந்தரமூர்த்தி 
யும் , இப்பார்ப்பான் சொல்லுவது நன்று என்று நகைத் 
தார் . சிரித்தவரைப் பார்த்து மறைக்கிழவர் மேலாடை 
நன்கணிந்து அந்தக் காலத்திலேயே நின் பாட்டன் எனக் 
குக் கொடுத்த அடிமை யோலை இதோ இருக்கின்றது . 
இதனை யறியாமல் நீ எவ்வாறு சிரித்தாய் ? என்றது 
கேட்டவுடன் ,நாவலூர்நம்பி சிரிப்பு நீங்கி , அவரை நோக்கி 
ஒரு அந்தணருக்கு மற்றோர் அந்தணர் அடிமையாதலை நீ 
இன்று சொல்லத்தான் கேட்டோம் ! நீ பித்தனோ ! என் 
றார் . அதற்கவர் நான் பித்தனாயினுமாக பேயனாயினு 
மாக ; நீ எத்தனை தீயமொழிகள் பகர்ந்தாலும் அவற்றால் 
நான் பின்னடையமாட்டேன் . அவ்வளவிற்கு நீ என்னை 
அறியாதவனாகின்றாய் . நீ வித்தகம் பேசவேண்டாம் . பணி 
செய்ய வேண்டு மென்றார் . அப்போது மணவாளன் - நீர் 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 

9 
கூறுகின்ற ஓலையின் உண்மையை நான் தெரிய விரும்பு 
கின்றேன் . ஆதலால் ஓலையைக் காட்டு மென்றனர் . 

. 
அதற்குக் கிழவர் நம்பியை நோக்கி நீ ஓலையைக் காணுந் 
தகுதியை உடையையோ ? சபையோர் முன் நான் அதனைக் 
காட்ட நீ பணிசெயக் கடவை என்றுரைத்தபோது நாவ 
லூரர் சினங்கொண்டு விரைந்து சென்று மாலும் அயனுந் 
தொடர்தற்கரிய முதல்வரைப் பின்தொடர்ந்து ஓலையைப் 
பிடுங்க முயலவும் கிழவர் தெருவழியே ஓடினார் . வன் 
றொண்டர் மிகவிரைவுடன் தொடர்ந்து ஓலையை வாங்கி 
அந்தணர் அடிமையாதல் என்ன முறை என்று சொல்லி 
அதனைக் கிழித்தெறிந்தார் . கிழவர் ஓவென்று முறையிட் 
டார் . அங்கு நின்றவர்கள் இருவரையும் விலக்கி உலகத் 
திற் பெருவழக்காயில்லாத ஒருவழியிற்பிணங்குகின்ற முனி 
வரே , நீர் எங்குள்ளீர் சொல்லும் என்றார்கள் . அப்போது 
ஐயர் நான் இவ்விடத்தில் உள்ளேன் . 

எனது உறை 
விடமும் நெடுந்தூ ரமன்று . இந்த வெண்ணெய் நல்லூர் 
தான் . அஃதிருக்கட்டும் , நியாயமில்லாமல் என்கையி 
லிருந்த ஓலையை வலிந்து பற்றிக் கிழித்தமையால் இவன் 
அடிமையென்பதைத் தானே காட்டிவிட்டான் என்றார் . 
அப்போது நம்பியாரூரர் இவன் நீண்ட நாள் வழக்காடித் 
தேர்ந்தவன் போலும் என்று கூறி மிகுந்த சீற்றத்துடன் 
* வெண்ணெய் நல்லூரினன் என்றால் உன் தப்புவழக்கை 
அங்கேபோய்ப் பேசுக என்றனர் . ஐயர் அதனைக் கேட்டு , 
* நீ வெண்ணெய் நல்லூருக்கு வந்தாலும் நல்லதே . அங் 
குள்ள வேதியர்முன் ஆதியிலேற்பட்ட மூல ஓலையைக் 
காட்டி நீ அடிமை என்பதை நிலைநிறுத்துவேன் என்று 
மொழிந்து தண்டினை யூன்றி முன் சென்றார் . 

அவர் 
பின்னே காந்த மிழுக்கும் இரும்பைப்போல ஆரூரர் 
விரைந்து பின் தொடர , அவரது அளவிறந்த உறவின 
ரும் இஃது எவ்வாறாகுமோ என்று கவன்று பின் செல்ல , 

615-2 


10 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ஐயர் வெண்ணெய் நல்லூரையடைந்து மறையோர் அவை 
முன் சென்று நம்பியாரூரீன் என்னடியான் என்று காட் 
டிய ஓலையைக் கிழித்தெறிந்தான் . இதுவே என் முறைப் 
பாடு என்றார் . 

அவ்வவையிலுள்ள பெரியார் வேதியர் அடிமை 
யாகும் வழக்கம் 
வழக்கம் இவ்வுலகத்தில் 

இவ்வுலகத்தில் இல்லாததொன்று : 
நீ சொல்லுவது யாது ? என்றனர் . அதற்கு ஐயர் ஒப் 
புக்கொண்ட முறை செய்வதன்றோ பொருத்தமானது . 
இவன் கிழித்த ஓலை இவன் பாட்டன் எனக்குக் கொடுத் 
தது . அவ் வுடன்படிக்கை எழுதிய ஒலையைக் காட்டினால் 
விரைந்து வாங்கி அதனை வலியக் கிழிப்பது வெற்றி 
யாகுமோ ? என்று வழக்கினைப் பொருத்தமாக எடுத் 
துரைத்தார் . அப்போது சபைத்தலைவர் நம்பியாரூரைப் 
பார்த்து உமது கருத்து யாதென்று வினவினர் . அவர் 
கூறியதாவது நீங்கள் எல்லா நூலும் அறிந்தவர்கள் , 

ஆதிசைவனென்று அறிவீர்கள் . நான் தனக்கு 
அடிமை என்று இவ்வந்தணன் சாதித்தானென்றால் இஃது 
என் மனத்தினால் அறிய முடியாததோர் சூழ்ச்சியாக இருக் 
கின்றது . இஃது என்னால் நம்பமுடியவில்லை என்றனர் . 
அப்போது அவையார் முனிவரை நோக்கி நீ இன்று 
இவரை உன் அடிமை என்று கூறுகின்ற வெஞ்சொல்லை 
எங்கள் முன் நிலைநாட்ட வேண்டும் . வழக்கம் , எழுத்து , 
பிறர் சாட்சி என்னும் மூன்றில் ஒரு சான்று எங்களுக்குக் 
காட்டவேண்டு மென்றனர் . அப்போது அவர் முன்னே 
சண்டையிட்டுக் கிழித்த ஓலை , படி ஓலை ; மூல ஓலையைத் 
தக்க இடத்தில் காட்ட வைத்திருக்கின்றேன் என்றனர் . 
காட்டக்கூடுமானால் காட்டுக எனவும் , இவன் முன் போல 
வலிந்து அதைப் பிடுங்காமற் பார்த்துக்கொள்வீர்க ளென் 
றால் நான் காட்டுவேன் என்றனர் . அப்படியே அதற்குத் 
தீங்கு நேரிடவொட்டோ மென்று அவர்கள் கூறியவுடன் 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 

11 
மறைக்கிழவர் ஒலையைக் கொண்டுவந்தார் . அப்போது 
அவையோர்க்குத் துணை நிற்போன் ஒருவன் ஆவணத்தை 
வாங்கிச் சுருள் பிரித்துப் பின்வருமாறு வாசிக்கலானான் . 
“ நாவலூர் ஆதிசைவனாகிய ஆரூரன் எழுதிக்கொடுத்ததா 
வது வெண்ணெய் நல்லூர்ப் பித்தனுக்கு யானும் என் 
சந்ததியாரும் , வழிவழித் தொண்டு செய்ய ஒப்புக் 
கொண்டு இவ்வோலை எழுதிக் கொடுத்தேன் . இதற்குச் 
சான்று இவை என் எழுத்திலிருப்பது . " இந்த வாசகம் 
கேட்ட பின்னர்ச் சான்றாக இவ்வாவணத்தில் மேலெழுத் 
திட்டவர்களது கையெழுத்துக்களை ஒப்புநோக்கித் 
தெளிந்தார்கள் . பின் நாவலூர் நம்பியைச் சபையோர் 
பார்த்து இது உங்கள் பாட்டனார் எழுத்தா என்று 
தெளிவாகப் பாரு மென்றார்கள் . அப்போது மறைக்கிழவர் 
கூறுவார் : இவன் பாட்டனார் கையெழுத்து இவனுக்கா 
தெரியும் . இவன் பாட்டனாரது வேறு எழுத்து இருந்தால் 
அதனை இதனோடு ஒப்புநோக்கி நீங்கள் உண்மை தெளி 
யுங்க ளென்றார் . அவ்வாறே அவர்கள் ஒப்புநோக்கி 
இரண்டும் ஒத்திருந்தமை யறிந்தார்கள் . அப்போது சபை 
யோர் இவ்வந்தணர்க்கு நம்பியாரூரராகிய நீர் தோற் 
றீர் ; ஆதலால் அவர் ஏவியதைச் செய்தல் உம்முடைய 
கடன் என்றனர் . நம்பியாரூரரும் விதி இதுவேயானால் 
நான் இசையே னென்று சொல்லமுடியுமா என்று கூறி 
நின்றார் . அப்போது சபையார் அந்தணரைப் பார்த்து நீர் 
இந்த ஊரின ரென் றீரே ; அங்ஙனமாயின் , இந்த ஊரில் 
உமது வீடு வாசல் முதலியவற்றைக் காட்டு மென்றார்கள் . 

அப்போது வழக்கு வென்ற புண்ணியர் நீங்கள் 
ஒருவரும் என்னை யறியமாட்டீர்களென்றால் வாருங்கள் 
என்று சொல்லி மறையோர் கூட்டமும் நம்பியும் தம்மைத் 
தொடரத் திருவருட்டுறையென்னுங் கோயிலுட் புகுந் 
தார் . பிறர் அவரைக் காணாது திகைத்து நின்றார்கள் 


12 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


அப்போது நம்பியாரூரர் இவர் திருக்கோயில் புகுந்தது 
எதனாலோ வென்று பெருவிருப்போடு அவரைத் தனியே 
பின் தொடர்ந்து அழைத்தகாலை உமையாளோடு இறை 
வர் விடைமே லெழுந்தருளி அவருக்கு மெய்ம்மையை 
உணர்த்தலுற்றார் . நீ முன்பே நமக்குத் தொண்டன் ; 
நீ பிறர்பால் வைத்த பற்றின் காரணமாக நம்முடைய 
கட்டளைப்படி இவ்வுலகிற் பிறந்தனை . துன்ப மிக்க 
வாழ்க்கையோடுள்ள தொடர்பினை யறுப்பான் அந்தணர் 
முன் வழக்குத் தொடர்ந்து நின்னைத் தடுத்தாண்டோ 
மென்றனர் . இதனைக் கேட்டவுடனே பெற்ற பசுவின் 
கனைப்புக் கேட்ட கன்றுபோல நாவலூர் நம்பி உடம்பு 
முழுவதும் 

புளகங்கொண்டு கைகளைச் சென்னிமேல் 
வைத்துத் தொழுதுகொண்டு தமியேனை வலிய ஆட் 
கொண்டது கூத்தப்பெருமானாகிய உம்முடைய செயலா ? 
என்று கூறி வியப்புற்றனர் . விசும்பிடை ஐந்தெழுத் 
தொலி நிறைய விண்ணவர்கள் பொழிந்த பூமாரி நில 
மிசை நிறைய , உலகத்தாருக்கு மகிழ்ச்சி பொங்க , மந்திர 
வொலிகள் எங்குந் தழைப்ப , ஓலை காட்டி ஆண்டவர் 
நம்பியை நோக்கிக் கூறுவார் . நீ வன்மை பேசினமை 
யால் வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை . அன் 
பொடு பாடும் பாடலே நமக்கு அருச்சனையாகும் . ஆதலால் 
இந்நிலவுலகில் நீ செந்தமிழ்த் திருப்பாடல் பாடுக 
என்றனர் . 
மற்றுநீ வன்மை பேசி வன்றொண்ட னென்னு நாமம் 
பெற்றனை நமக்கு மன்பிற் பெருகிய சிறப்பின் மிக்க 
அர்ச்சனை பாட்டே யாகு மாதலால் மண்மே னம்மைச் 
சொற்றமிழ் பாடுகென்றார் தூமறை பாடும் வாயார் . 
அப்போது சுந்தரமூர்த்திகள் கூத்தியற்றும் சிவபெரு 
மான் திருவடிகளைக் கும்பிட்டு நின்று கூறுவார் . அந்தண 
னாய் வழக்கினால் வென்றென்னை ஆட்கொள்ள வந்த 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


13 


பெருநன்மை யறியாத வெனக்கு உண்மை 

யுணர்த்தி 
யுய்யக் கொண்ட குற்றமற்ற அமுதே. இப்போது 
நாயேன் நின்குணப் பெருங்கடலில் எதனை யறிந்து என் 
சொல்லிப் பாடவல்லேன் என்றனர் . 


வேதியீ னாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த 
வூதிய மறியா தேனுக் குணர்வுதந் துய்யக் கொண்ட 
கோதிலா அமுதே இன்றுன் குணப்பெருங் கடலைநாயேன் 
யாதினை அறிந்தென் சொல்லிப் பாடுகே னெனமொழிந்தார் . 
அப்போது இறைவர் அன்பரைத் திருவருளினால் நோக்கி , 
முதலில் நீ என்னைப் பித்தனென்றே கூறினாய் . ஆதலால் 
என் பெயர் பித்தனென்றே யமைத்துப் பாடுக என்றனர் . 
உடனே நம்பியும் அண்ணலைப் பாடத் தொடங்கினர் . 
அடியவர்பால் மெய்த்தாயினு மினிய மாதொருபாகனை 
இந்நிலவுலகிலுள்ள உயிர்களெல்லாம் அறிந்துய்யும் 
பொருட்டுப் பாடுவார் பித்தா பிறைசூடி என்னும் 
பெரிய திருப்பதிகத்தைத் துவங்கி , இந்தளம் என்னும் 
இனிய பண்ணிற் பாடி முடித்தனர் . அப்போது சிவ 
பெருமானும் இவ்வாறே பல வகையாக நமது புகழை 
உலகினிற் பாடுக வென் றருள் செய்தனர் . திருப்புத் 
தூரிலே மணஞ் செய்யவிருந்த பெண் சுந்தரமூர்த்தி 
யையே ஓயாது நினைந்திருந்து அப்புண்ணியத்தால் சிவ 
லோக மெய்தினள் . சுந்தரமூர்த்திகளும் திருநாவலூரை 
யடைந்து திருப்பதிகம் பாடினர் . 


ஆராய்ச்சி 
ஆசிரியர் சேக்கிழார் பெருங்காப்பிய இலக்கணத் 
திற்கு ஏற்பப் பெரிய புராணத்திற்குக் கதைத் தலைவ 
ராகச் சுந்தரமூர்த்தி நாயனாரைக் கருதினமையால் , அந் 
நூலின் முதலிலும் இடையிலும் கடையிலும் சுந்தர 


14 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மூர்த்திகள் சரித்திரத்தையே வகுத்துரைத்தருளி, அவ 
ரது பெருஞ் சரிதையும் அறுபான் மும்மை நாயனார் சரித் 
திரங்களும் தொகையடியார் வரலாறும் அடங்கும் வண் 
ணம் நூலமைத்தது அவரது திறமையை நனி விளக்கும் . 

அறிவில்லாத பொருள் களுள் அழகானவற்றைப் 
பார்க்கிலும் அறிவின் நயமும் அழகும் ஒருங்கமைந்த 
பொருள்கள் நமது மனத்தை மிகுதியாகக் கவருந் தன்மை 
யன . உடலழகோடு உயிரழகும் சேர்ந்தால் , உள்ளக் 
கவர்ச்சி மிகுதிப்படுத லியல்பு . மாட மாளிகைகளிலும் 
ஓரறிவுடைய தழைசெறி நன்மரங்கள் நிறைந்த பூம் 
பொழிலானது கண்கவர் வனப்பு மிக்கது . அறிவு மிகுந் 
தாலும் உயிரின் குண நயமாகிய உள்ள ழகு அமையாத 
விடத்து உள்ளக் கவர்ச்சி ஏற்படாது . புலி முதலிய 
விலங்குகள் , ஐயறிவுடையனவாகிலும் அச்சுறுத்தும் 
சினமும் கொல்லும் இயலும் உடையனவாதலின் அவை 
வனப்புடையனவல்ல . ஆனால் மெல்லிய சாயலும் 
மருண்ட பார்வையும் விரைந்தோடித் துள்ளி விளையாடு 
மியல்பு முடைய மான்கணங்களும் , இனிய குரலும் 
அழகிய வடிவமுமுடைய புள்ளினங்களும் மரங்கொடி 
களிலும் மிகுதியாகப் பெரிதும் உள்ளத்தைக் கவருந் 
தன்மையன . ஐயறிவுடைய இவற்றிலும் ஆறறிவுடைய 
வராய்த் தம்மை யுணர்வாரைத் தாமும் உணர்ந்து நட்புச் 
செய்யத் தக்கவராய் , உடலழகும் உயிரின் மென்மைக் 
குண நயங்களும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற நன்மங்கை 
யரின் தோற்றமே மக்களது ஐம்புலன்களையும் உள்ளத் 
தினையும் ஈர்க்க வல்ல கழிபெரு வனப்புடையது . ஆதலால் 
சரித்திர இயைபுபற்றிப் பெண்டிர் வனப்பினை இப் 
புராண முதற்செய்யுளிலே ஆசிரியர் விதந்தோதிப் 
போந்தனர் . கற்பிற்சிறந்த பெண்மணிகளுக்கே காதள 
வோடிய நீண்ட கண்கள் உண்டென்ப . 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


15 


வமைந்தது . 


ஆசிரியர் சேக்கிழார் திருமுனைப்பாடி நாடானது 
தலையாய மங்கையர் நிறைந்த நன்னாடென்று கூறிய 
அளவிலேயே அஃது எந்நாட்டிலும் வனப்புமிக்க தென் 
பதை இனிது குறித்தருளினா ரென்க . மடந்தையரோடு 
தமது , அருள் வாழ்க்கையை இவ்வுலகினில் நடத்தும் 
பொருட்டுத் தோன்றிய பெருமானார் அன்னோரின் செவ்வி 
இனிதமையப் பெற்ற வள நாட்டினிற் றோன்றுதல் மிகவும் 
பொருத்தமானது . 

வேளாளரின் சிறப்பினை இயம்பு 
மிடத்து அவரது வாய்மையை விதந்தோதுதல் போலவே , 
ஆதிசைவ மரபினரைக் கூறுமிடத்தும் வாய்மை குன்றாத் 
திருமறையவர்கள் என்றது காண்க . சிவமறையோரைத் 
திருமரபோர் என்பதும் அக்காலத்து வழக்குப் போலும் . 
சிவபெருமானுக்குரிய திருப்பெயரான சடையனார் என் 
பதே சுந்தரமூர்த்தி நாயனார் தந் தந்தையார்க்கும் பெயராக 
அவர்தம் 

மனைவியார் அவரோடிசைந்த 
உணர்ச்சியுடையரா யிருந்தாரென்பது இசைஞானியார் 
என்ற அவர் பெயரால் விளங்குகின்றது . சத்தியின் 
வடிவம் தடையிலா ஞானமென்று சொல்லுஞ் சிந்தாந்த 
நூற்கருத்துக் கேற்பவும் இசை ஞானியார் என்ற பெயர் 
வாய்த்திருப்பது காணத்தக்கது . * ஏ தமில் 

கற்பின் 
வாழ்க்கை மனை யிசை ஞானியார் என்றதுங் காண்க .. 
நமது நாயனார்க்கு நம்பியாரூரர் என்ற நாமமே அவரது 
பெற்றோரால் ஆதியில் இடப்பெற்றதாகத் தெரிகிறது . 
நம்பி என்பது ஆண்மக்கட்குச் சிறப்புப் பெயராகும் . 
ஆதிசைவர்க்கே அது மரபுப் பெயரென்பாரும் உளர் . 
மரபுப்பெயரை இயற்பெயருக்கு முன்னமைத்தல் இலக் 
கணத்திற்கு ஒத்தது . சுவாமி என்ற சொல்லை இக்காலத் 
தில் வழங்குகின்றார்கள் . சுவாமி விவேகாநந்தர் என் 
பது காண்க . ஆரூரரென்ற பெயர் திருநாவலூரிற் பிறந் 
தவருக்கு இடப்பெற்றதற்குக் காரணம் தெளிவாகத் 


16 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


தெரிந்திலது . நாயனாரது , பெற்றோர்கள் திருவாரூர்ப் 
பெருமானிடம் மிக்க அன்புடையராய்த் தமது அருமைப் 
புதல்வருக்கு அவர் பெயரை இடக் கருதினர் போலும் . 
ஊரின் பெயரால் இறைவருக்குத் திருப்பெயரமைக்கும் 
வழக்கு அக்காலத்திற் பெரிதும் பரவியிருந்தது போலும் . 
* தில்லை நாதர் நெல்லை நாதர் குற்றாலநாதர் முதலிய 
சொற்றொடர்களும் அவ்வழக்கினை விளக்கும் . சுந்தரர் 
என்ற திருப்பெயர் நமது நாயனார் புராணத்துட் காணப் 
படவில்லை திருநாவுக்கரசர் புராணத்துள் • அறந்தரும் 
நாவுக்கரசு ஆலால சுந்தரரும் என்றவிடத்து அது 
வந்துள்ளது . 

ஆண் குழந்தைகளுக்கு - ஐம்படைத்தாலி யணிதல் 
பண்டையோர் வழக்கு . அது திருமாலின் ஐம்படை 
வடிவுடையது என்பர் . திருமால் காத்தற்கடவுளாதல் 
பற்றி அவரது திருவருள் உளவாதற்பொருட்டு இவ் 
வணியை முன்னோர் அணிந்தனர் போலும் . புலிப்பற்றாலி 
யணிதல் புறநானூற்றிற் கூறப்பட்டது . குழந்தைப்பருவங் 
கழிந்த விடத்து அத்தாலியைக் களைந்துவிடுதல் மரபென் 
பது நெடுஞ் செழியனது இளமையைக் கூறும் புலவர் 
• தாலி களைந்தன்று மிலனே என்றதால் இனிது விளங் 
கும் . புலி நகத்தினை நோய் நீக்கத்தின் பொருட்டுத் 
தாலியிற்சேர்த்துக் குழந்தைகட்கு அணிதல் இக்காலத்துங் 
காணப்படுவது. காலிலணியுஞ் சதங்கையும் நெற்றியி 
லணியுஞ் சுட்டியும் புதல்வியர்க்கே சிறப்பின வாயினுங் 
குழந்தைகளுள் இருபாலார்க்கும் அணிதல் பண்டை 
வழக்கமே . அரைஞாண் ஆண் மக்கட்குச் சிறந்ததோ 
ரணியே . சிறுதே ருருட்டுதல் குழந்தைகட்கு நடை வலியுறு 
தற்குரியதோர் நல்விளையாட்டாகும் . பிள்ளைத் தமிழில் 
இதற்குத் தனிப்பதிகம் ஏற்பட்டுள்ளது . 

அக்காலத்தில் திருமுனைப்பாடி நாட்டில் அரசாண்ட 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


17 


சிற்றரசர் முனையரைய ரென்னும் பட்டப்பெயருடையா 
ரென்று தெரிகிறது . அவர்கள் பல்லவரின் வேறாயவரோ 
ஒரு பகுதியாரோ என்பது இனிது விளங்கவில்லை . 
நரசிங்க முனையர் என்ற சொற்றொடர் அரசரது வைணவ 
சமயத்தைக் குறிக்கு மென்பாரு முளர் . சடையனாருக்குப் 
பெரு நண்பராதலால் இவ்வரசர் சைவரே என்பாருமுளர் . 
திருவருளால் உதித்த இளந்தோன்றலார் அரசருக்குக் 
காதலை விளைத்தது ஒரு வியப்பன்று . அரசர் காதல் கூரத் 
தக்க வனப்பின ராய் விளங்கினமையின் , ஆரூரர்க்கே 
அழகரென்ற பெயர் தகும் என்பது அறியற்பாற்று . 
சீருஞ் செல்வமும் பெறவந்த அருட்புதல்வர் எம்மரபி 
னுஞ் சிறந்த ஆதிசைவமரபின் சீரும் , கவலையற்று 
அரசிளங் குமரராய் வளருஞ் செல்வமும் பெற்றன 
ரன்றே . 

அக்காலத்திலே அரசர் , ஆதிசைவர் முதலிய பிற 
மரபிற் பிறந்த புதல்வர்களைக் காதன் மகவாகப்பெற்று 
வளர்த்தல் வழக்கென்பது புலனாகின்றது . அரசர்க்குக் 
காதற்பிள்ளையா யிருந்தும் அரசர்க்குரிய கலைகளைப் 
பயிலாது , அந்தணர்க்குரிய வொழுக்கத்தையும் நற்கலை 
களையுமே பயின்றனர் . நமது நாயனார் மணப்பருவத்திற் 
குரிய ஆண்டு யாதென்று புராணமுடையார் விதந்திலர் . 
பதினாறாண்டிற்கு மேற்பட்ட பருவமே அதற்குரித்தென் 
பது நூலாராய்ச்சியாற் புலனாவதொன்று . சுந்தரமூர்த்தி 
பதினெட்டாண்டுதான் நிலவுலகிற் றிகழ்ந்தனரென்ற 
பாட்டினை ஏற்றுக்கொள்ளின் , அவர் பதினெட்டாண்டு 
நிறைவதற்குப் பலநாட்கு முன்னமேயே அவர் திருமணம் 
தொடங்கி யிருக்கவேண்டுமென்பது தெளிவு . இறையனா 
ரகப்பொருளுரையிலுந் தலைவருக்குப் பதினாறாட்டைப் 
பிராயமே குறிக்கப்பட்டது . 

குலமுறைகள் அக்காலத்திலேயே நன்கு நிலைத்துவிட்ட 


18 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மணமக 


மையால் , சைவ அந்தணர் மரபிலே தக்க கோத்திரத்திலே, 
நமது நாயனாருக்கு அவர் பெற்றோர் இல்லாளைத் தெரிந் 
தெடுத்தனர் . மணமகனைச் சார்ந்த நலஞ்சிறந்த முதியோர் 
பெண்ணினது பெற்றோர்பாற் சென்று பெண்பேசுதலும் , 
மணநாளினைத் தீர்மானித்து மணத்திற்குரிய பொழுதினை 
எழுதிய ஓலையை ஆடவரும் பெண்டிரும் மணமகனது 
பெற்றோர் மாட்டு எடுத்துச் செல்லுதலும் , பெண்ணி 
னைச் சார்ந்த இருபாலாரும் அதனை ஏற்றுக்கொள்ளு. 
தலும் , யாவர்க்குந் திருமண அறிவிப்புச் செய்தலும் , 
திருமணத்திற்கு முன்னரே ஆடவர்கள் கூடிப் பாலிகை 
களில் முளையிட்டு அவற்றை வளர்த்தலும் , பெண் 
வீட்டில் திருமணம் நிகழ்த்துதலும் , திருமண நாட்குத் 
தலை நாளிலே மணமகனுக்கு அற நூல் விதிப்படி காப் 
புக்கட்டுதலும் அக்காலத்து வழக்கங்களென்பது இச் 
சரித்திரத்தாற் புலனாம் . திருமண நாளன்று 
னுக்கு நறுநீர் மஞ்சனம் ஆட்டுவித்தலும் , மஞ்சள் விர 
விய கலவைப் பொடியைப் பூசுதலும் , ஈரம் புலர்தற் 
பொருட்டுக் குடுமிக்கு அகிற்புகையூட்டுதலும் , சிக்கறுத் 
சிகைமுடித்தலும் , பட்டாடை 

யுடுத்துதலும் , 
பச்சைக்கருப்பூரம் பனிநீர் கலந்த சந்தனக் குழம்பு சாத்தி 
மோதிரம் அணிவித்தலும் , நறுமலர் மாலையும் கவின் 
மிக்க அணிகளையுஞ் சாத்தி மணக்கோலஞ் செய்தலும் 
அக்கால வழக்கே. எல்லாவற்றிலுஞ் சிறப்பாகத் திருநீற் 
றினையுங் கண்டியினையுமே நாயனார் பொருளாகக் கொண் 
டது அவரது ஒப்பற்ற உயர்நிலைமை விளக்குமென்க. 
அரசர் திருவும் அந்தணர் சிறப்பும் ஒருங்கியைந்த திரு 
மீணமானது யாவரும் பாராட்டும் பெரு விழாவாய் இலங் 
கிற்று . மணமகன் நலன் அமைந்த குற்றமற்ற குதிரை 
யின்மே லேறித் திருமணப் பந்தர்க்குச் செல்லுதல் இக் 
காலத்தின் வழக்கின் வீழ்ந் தொழிந்தது போலும் . 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


19 


வாசனை 


மகமதியர்க்குள்ளேயே அவ்வழக்கம் இக்காலத்துக் 
காணப்படுகின்றது . அவர்கள் தமிழரிடமிருந்து அதனைக் 
கற்றார்களோ தம் மதவழக்கமாய்க் கைக்கொண்டார் 
களோ தெரியவில்லை. நமது நாயனார் ஏறிச் சென்ற 
குதிரை யோகப்புரவி 

என்னப்பட்டது . அச்சொற் 
றொடர் இரு பொருளுடைத்து . அதன் பொதுப்பொருள் 
நல் ஊழினைத் தரும் பரி என்பது . நுண்பொருள் நாய 
னாரது ஞான வாழ்க்கைக் கேதுவாகிய சிவயோகமென் 
னுங் குதிரை என்பது . நீறு சாத்திப் புரவி மேற்கொண் 
டார் என்பதனாலும் அது பெறப்படும் . நாயனாரது பரி 
சனங்கள் தத்தம் ஊர்திகளிலேறி உடன் சென்ற காலை 
கடல் போன்ற முழக்கமும் ஊரெங்கும் நிறைந்த நறு 
மணமும் யாண்டும் பரவின . நறுமணம் பரவியதைக் 
குறிக்கும் ஆசிரியர் மணம் வந்த புத்தூரென்று இரட்டுற 
மொழிந்தமை காண்க . 

நிறைந்த புத்தூர் 
எனவும் , மணத்தின் பொருட்டுச் சுந்தரமூர்த்தி வந்த 
புத்தூர் எனவும் ; மணத்திற்கு வந்த புத்தூரேயொழிய 
மணம் நிகழ்ந்த புத்தூரன்று எனவும் ஆசிரியர் பெற 
வைத்தமை வியக்கற்பாலது . மணமகன் பரியினின்றும் 
இழிந்து திருமணப் பந்தர்க்குட் சென்றகாலை வெண் 
சங்க முழக்கம் நிகழ்ந்ததென்றமையால் , மணப்பொழு 
திலே சங்கம் ஒலித்தல் ஆதிசைவ மரபினர் வழக்கென் 
பதுந் தெளியப்படும் . சுந்தரமூர்த்தி நாயனார் , திருக் 
கைலாயத்தில் நின்று நிலவுலகிற்கு இழிந்தமையுங் , 
கைலாயத்திலேயே நிலவுலகத்தில் அவரை ஆட்கொண் 
டருளுவதாகச் சிவபிரான் உறுதி கூறியதும் , 

ஆலுமறை சூழ்கயிலை யின்கணருள் செய்த 

சாலுமொழி யால்வழி தடுத்தடிமை கொள்வான் 
என்ற அடிகளாற் போதரும் . சிவபெருமான் அக்காலத்து 
அந்தணர் திருவேடம் பூண்டு வந்தது அந்தணர் பேரவைக் 


20 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


கண் தமது நோக்கத்தை நிறைவேற்றுதற் பொருட் 
டென்க . நெற்றியிலே திருநீறும் , காதிலே கண்மணியா 
லாகிய குண்டலமுங் , கழுத்தில் கண்மணிமாலையுந் , 
தோளில் நூலும் வெளுத்த மேலாடையுங் , கையிற் குடை 
யும் மாற்றுடையுங் குசையும் முடிந்த மூங்கில் தண்டும் , 
அரையிற் கோவணமும் உடையும் திருவேடத்தின் 
பகுதிகளாகக் கூறப்பட்டன . 

கமண்டலமும் ஆசனமுங் கூறப்படவில்லை . கல் 
லாடை அணியாமையாலும் , துகில் முடிந்த தண்டொடு 
தோன்றினமையாலும் , மூப்புப் பருவத்தாலும் கடவுள் 
வானப்பிரத்த வடிவங்கொண்டு வந்தாரென்ப . மூங்கில் 
தண்டு முக்கோல் வடிவினதென்று கூறப்படவில்லை . 
மூப்படைந்தாலும் பேரழகுடைய திருமேனி தரித்து 
வந்தது அவையினர் மனத்தைக் கவரும் மதிப்பொடு 
திகழக் கருதிப்போலும் . மறை என்ற சொல் மந்திரத் 
தையும் உபதேச உரையையுங் குறிக்கும் . ஆயிரம் என்ற 
சொல் பல என்னும் பொருட்டு . மறையாயிரம் மொழிந்த 
திருவாயான் என்றதற்கு அளவுபடாத மறைகளை அரு 
ளிச்செய்தவன் என்று 

பொருளுரைக்கப்பட்டதுங் 
காண்க . 

மணத்தினை வேள்வி என்று கூறுவது ஒரு வழக்கு . 
“ நின்னுடைய வேள்வியினை நீ முயறி என்றான் என்றது 
காண்க . 

நமது நாயனார் காலத்திலே ஒருவன் தன்னையும் தன் 
சந்ததியாரையும் அடிமையாக்கிக் கொள்ளும் வழக்க 
மிருந்ததென்று புலனாகின்றது . அந்தணர்க்குள் அவ் 
வழக்கம் இல்லாதிருந்த போதிலும் உடன்படிக்கையினால் 
அந்தணனுந் தன்னை யடிமையாக்கிக் கொண்டால் , அது 
வழக்கத்திற்கு மாறென்று கடியப்படுவதில்லை என்றுந் 
தோன்றுகிறது . ஆனால் சிவபெருமான் சுந்தரமூர்த்தியை 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


21 


அடிமைகொள்ளப் போந்ததற்கு முன் அந்தணர் அந்தண 
ருக்கு அடிமையாகும் வழக்கம் அறவே இல்லை என்பது 
தெளிவு . ஆதலினாற்றான் ஒலை காட்டவந்த அண்ணலைப் 
பித்தனென்று எள்ளி யாவரும் நகையாடத் தொடங் 
கினர் . நமக்கு வியப்பாவது யாதெனில் , வழக்கில் 
இல்லாத ஒன்றினை உடன்படிக்கையால் அமைத்துக் 
கொண்டவிடத்து அது மறுக்கப்படா திருந்ததேயா 
மென்க . ஒரு குலத்தான் மற்றொரு 

மற்றொரு குலத்தானோடு 
உண்ணுதல் வழக்கமில்லாதகாலை அங்ஙனம் உண்ணு 
தல் தவறென மறுக்கப்படுமன்றோ ? பிராமணனொரு 
வனும் பிற வகுப்பின னொருவனும் தம்முள் இசைந்து 
உடனுண்டலை மேற்கொண்டால் , அஃது அக்காலத்து 
மறுக்கப்படுமோ படாதோ என்ற ஐயம் நிகழற்பாலது . 
குல வரம்பினைப் பாதுகாக்கும் வழக்கம் கடுமையாக 
இருந்திருப்பின் அதற்கு மாறாய உடன்படிக்கை மறுக்கப் 
பட்டொழியும் . அன்றாயின் உடன்படிக்கை வழக்கத்தை 
வெல்லுந் தகைமையாயிருக்கும் . இச்சரித்திரத்தில் அந் 
தணர் அந்தணருக்கே அடிமையாவதாகக் கட்டுப்பட்ட 
மையாற் குலவரம்பு கடத்தலைப்போல அது குற்றமாகா 
தென்று கொண்டனர் போலும் ! குலவரம்பு அக்காலத் 
திலே மிகவுந் திட்பமாக அமைந்திலதென்பது மேற் காட் 
டப்படும் . 

இனி , ஆட்சி ஆவணம் சாட்சி என்னும் மூன்று 
ஆதரவுகளை 

வழக்குத் தீர்ப்பதற்குக் கருவியாகக் 
கொண்டனரென்று தெரிகிறது . இம்மூன்றிலும் ஆட்சியே 
முதற்கட் கூறப்பட்டமையால் , அவ் வழக்கமே தலையாய 
சான்றாகக் கருதப்பட்டது . ஓலைப் பத்திரம் ஒப்பின 
வற்றை எழுதிக்கொள்ளப் பெரிதும் பயன்பட்டதாகத் 
தெரிகின்றது . ஆனால் அரசாங்கத்தார் பத்திரங்களைப் 
பதிவு செய்யும் ( Register ) வழக்கம் அக்காலத்தி லில்லை . 


-22 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


காட்சி என்பது நிகழ்ந்ததொன்றைக் கண்டவர் பகருஞ் 
சான்று . வழக்குகளைத் தீர்ப்பதற்கு ஊராரது பேரவையே 
ஒவ்வொரு ஊரிலும் நியாய மன்றமாக இருந்ததென்று 
தோன்றுகிறது . ஒவ்வொரு மரபினருக்கும் தனித்தனி 
மன்றங்க ளிருந்திருக்கலாம் . திருவெண்ணெய் நல்லூரி 
லிருந்த அவை அந்தணர் பேரவை . பழையனூரிலிருந்த 
அவை வேளாளர் பெருமன்றம் . எவ்வூரில் எம்மரபினர் 
மிகுதிப்பட்டாரோ அம்மரபினுட் சிறந்தோரால் அவ் 
வூரில் நியாயமன்றம் நடைபெற்றிருத்தல் கூடும் . 

திருவெண்ணெய் நல்லூர் அந்தணர் பேரவையின் 
அங்கத்தினர் அவ்வூரிலுள்ள அந்தணர் யாவருமோ அல் 
லது அவருள் தெரிந்தெடுக்கப்பட்ட சிலரோ என்பது 
விளங்கவில்லை . ஆயினும் அவ்வந்தணர் அவைக்கண் 
தலைமை பூண்ட சிலரே வழக்குகளை உசாவிக் கேட்டுத் 
தீர்ப்புச் செய்ததாகவும் பிறர் ஒப்புரைத்ததாகவுங் கருத 
இடமுண்டு . அந்தணர் அவையின் மிக்கார் என்ற திருப் 
பாட்டை உற்று நோக்குக . மூல ஓலை படியோலை என்ற 
வழக்கமும் ஆவணத்திற்கு மேலெழுத்திடுதலுங் கைச்சாத் 
திட்டாரது எழுத்தினை அவர் தம் பிற எழுத்துக்களோடு 
ஒப்பு நோக்கி 

உண்மை தெளிதலும் இக்காலத்திற் 
போலவே அக்காலத்து நியாய மன்றங்களினும் நிகழ்ந்தன 
என்று தெரிகின்றது . 

வெகுளி மிகுந்தகாலைத் தவறு ஏற்படுதல் இயல் 
பென்பது சுந்தரமூர்த்திகள் வழக்கு முடிவதற்கு முன் 
னேயே ஓலையைப் பிடித்துக் கிழித்தமையால் தெளியப் 
படும் . திருவருள் பெறுந் தகுதியுடைய இவர்க்குச் சினம் 
எழுந்தமை கதிரவன் எழுவதற்கு முன்னுள்ள குமரி 
யிருட்டுப் போல்வதொரு நிலையாம் . நியாய மன்றங்களில் 
இடைவிடாது வல்வழக் கிடுபவர்களைப் பழைய மன்றாடி 
என்பர் போலும் . சிவபெருமானைப் பழைய மன்றாடி 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


23 


யென்பது இரட்டுற மொழிதலாம் . முன்னைப் பழம்பொரு 
ளாய்த் தில்லை மன்றுள்ளும் அன்பர் உள்ளக் கமலமிசை 
யும் ஆடும் அண்ணலென்பது சிறந்த பொருள் . இரும் 
பணையுங் காந்தம் போல இறைவர் பின் நாயனார் சென்றது 
முதற்கண் அச்சத்தாலும் பின் அன்பினாலு மென்க . 

. 
‘ நம்பி தம் பெரு விருப்பினோடு தனித் தொடர்ந்தழைப்ப 
மாதோடு உம்பரின் விடைமேற் றோன்றி என்றமையால் 
வெறுத்து வழக்காடியபோது வெளிப்படாதிருந்த முதல் 
வன் , அன்போடழைத்தகாலை வெளிப்பட்டருளினன் 
என்பதறிக . தோன்றிய முதல்வன் முற்பிறப்பிலேயே 
வன்றொண்டர் தனக்கு அடிமையாய் இருந்ததையும் , 
மாதர்பாற் பற்றுவைத்ததின் காரணமாகத் தானே மண் 
மீது அவரைப் பிறக்கும்படி பணித்ததையும் , பிறவித் 
துன்பத்தினின்று தான் அவரைத் தடுத்தாண்டதையும் 
இயம்பி யருளியவுடனே சுந்தரமூர்த்திக்கு முற்பிறவி 
உணர்ச்சி ஏற்பட்டமையான் ஈன்ற பசுவின் கனைப்பினைக் 
கேட்ட கன்று போலக் கதறிப் பதறி அன்பு வெள்ளத்தி 
லாழ்ந்தனர் . முற்பிறவியிற் கயிலாயத்தில் இருந்தமையும் 
மாதர்பால் உள்ளம் வைத்தமையும் இவ்விடத்திலே விதந் 
தோதவில்லை . 


* முன்பு நீ நமக்குத் தொண்டன் முன்னிய வேட்கை கூரப் 
பின்புறம் மேவ லாலே பிறந்தனை மண்ணின் மீது 
துன்புறு வாழ்க்கை நின்னைத் தொடர்வறத் தொடர்ந்துவந்து 
நன்புல மறையோர் முன்னர் நாம்தடுத் தாண்டோ மென்றார் 
என்றது காண்க . 


இறைவர் குறிப்பாக உணர்த்திய அளவிலேயே வன் 
றொண்டர்க்கு முன்னுணர்ச்சி விரைவின் மூண்டெழுந் 
தது . உள்நின் றுணர்த்துவோனும் அவனே யாதலின் , 
வெளித்தோற்றம் உட்செயலுக்குக் கருவியாகவே அமைந் 


24 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


தது . முதற்கண் மானுடச் சட்டை சாத்தி வந்து வழக் 
கிட்ட இறைவன் பின்னர் விடைமீது தோன்றி யருள் 
செய்தமையால் சகலர்க்கும் பிரளயாகலர்க்கும் அருள் 
செய்யும் முறைகள் இங்கே கலப்புற்றன . மயக்கம் 
மிகுந்த முதல் நிலையில் சகலர்க்கருளும் முறையையும் 
திருவருட்டுறையுட் புகுந்து மயக்கந் தீர்ந்து நாயனார் 
அன்போடு அழைத்த காலை இருமலத்தார்க்கருளும் 
முறையையும் இறைவன் பயன்படுத்தியதுங் காண்க . 
நாயனார் முற்பிறவியில் கடவுள் உலகத்தில் வதிந்தவராத 
லாலும் , வழக்கு முடிவில் பிற மக்களினின்றும் பிரிந்து 
இறைவனைத் தனியே தொடர்ந்தழைத்தமையானும் அவர் 
விடைமேற் றோன்றி யருளப்பெற்றனர் என்க . 

எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய என் 
பதற்கு ஐந்தெழுத் தொலி வானில் முழங்க என்று 
பொருள் கொள்ளுவாரு முளர் . சிவபெருமான் விடை 
மேற் றோன்றிய காலைச் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உப 
தேசம் பண்ணினதாகத் தெரியவில்லை. அவருக்கு முற் 
பிறப்பு நிலையை உணர்த்தி நீ வன்மை பேசினமையால் 
வன்றொண்டனென்னும் நாமம் பெற்றாய் . நமக்கும் சிறந்த 
அர்ச்சனை பாட்டேயாகும் . ஆதலால் நம்மைத் தமிழிற் 
பாடுக என்று கட்டளை கொடுத்து மறைந்ததாகப் புரா 
ணங் கூறுகின்றது . 


மற்றுநீ வன்மைபேசி வன்றொண்ட னென்னு நாமம் 
பெற்றனை நமக்கு மன்பிற் பெருகிய சிறப்பின் மிக்க 
அர்ச்சனை பாட்டே யாகு மாதலால் மண்மே னம்மைச் 
சொற்றமிழ் பாடு கென்றார் தூமறை பாடும் வாயார் 
“ முன்பெனைப் பித்தனென்றே மொழிந்தனை யாதலாலே 

என் பெயர் பித்தனென்றே பாடுவாய் " 
என்றது காண்க . 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


25 


வன்றொண்டரென்ற பெயரே இறைவனால் இவர்க்கு 
முதற்கண் இடப்பட்டதாகத் தெரிகிறது . நமக்கும் 
அர்ச்சனை பாட்டே என்ற விடத்துச் சுந்தரமூர்த்தி நாய 
னார் பித்தனென்ற சொல்லைத் தமக்குப் பெயராக அமைத் 
துப் பாடுவிக்கக் கருதிய இறைவன் அக்குறிப்பை இதன் 
கண்ணே வைத்தார் . அஃதெங்ஙனமெனில் , இவ்வழக்கில் 
• நீ வன்றொண்டப் பெயர் பெற்றனை . யாம் பித்தனென்ற 
பெயர் பெற்றேம் என் றியம்புங் குறிப்பு நமக்கும் என் 
பதிலுள்ள உம்மையாற் போதரும் . சிறப்பின் மிக்க 
அர்ச்சனை பாட்டே என்றதனாலும் , சொற்றமிழ் பாடுக 
என்றதனாலும் செந்தமிழ்த் திருவருட் பாடல்களினால் 
இறைவனை வழுத்து தலே பிற எவ்வகை அர்ச்சனையிலுந் 
தலைசிறந்ததென்பது தெளியப்படும் . பொருள் விளங்காத 
மொழியிலே படர்க்கையிடமாகவுள்ள மந்திரங்களைச் 
சொல்லி இறைவனை மலர் தூவிப் போற்றுவதிலும் , 
தேவார திருவாசகப் பாடல்களினால் மலர் தூவுதலே அன் 
பினை வளர்த்து அருளினை மல்குவிக்க வல்லதாம் என்க . 
தூமறை பாடும் வாயார் என்றது சுத்ததத்துவங்களில் 
எழும் ஓங்காரத் தொடர்பான நால்வகை வாக்குகளையுந் 
தோற்றுவிப்பவர் என்பது பொருள் . உலகப்படைப்பு 
முதல் இறுதிவரை தூய மந்திரமாகிய ஒங்காரத்தை எப் 
பொருளின் உள்ளத்தும் ஒலித்துக்கொண்டிருப்பவர் என் 
றும் பொருள் கொள்ளலாம் . இங்கே தூமறை என் 
றது வடமொழி நான்மறை அல்லவென்பது திருநான் 
மறை விளக்கத்துள் விரித்துரைக்கப்பட்டது . ஆண்டுக் 
காண்க . 

ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் 
என்றமையால் , ஐந்தெழுத்தையுமே தூயமறை 
றுங் கொள்ளலாம் . ஐந்தெழுத்தானது உயிரின் பந்த 
நிலையையும் வீட்டுநிலையையும் விளக்குவதாய் இறைவனது 

615--3 


என் 


26 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


மறைப்புச் சத்தியினியல்பையும் அருட் சத்தியினியல் 
பையும் நன்கு குறிப்பித்துச் சிவத்தை யடைவிப்பது . 
சிவத்தினியல்பையும் அவன் உயிர்களின் அருளால் மன்னி 
அம்மையப்பராய்ச் செறிவொழியாது நிற்குந் தன்மையை 
யும் இனிது விளக்குதலால் , இறைவனை ஐந்தெழுத்தின் 
பொருளாவான் என்றனர் . ஆசிரியர் சேக்கிழார் . நமது 
நாயனார் வீட்டின்பத்தையே விரும்பும் பெருந்தகையாராத 
லின் , அதற்கறிகுறியாக இறைவன் 

* இறைவன் திருமன்றினுள் 
எடுத்த திருவடியையே நினைந்து பாடத் தொடங்கினார் 
என்றார் . தம்மை றைவன் ஆட்கொண்டபோதும் 
* மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்ட 
தென்றார் . 

சிவபெருமான் அந்தணவடிவத்துடன் எழுந்தருளி 
நாயனாரை நோக்கி நீ எனக்கு அடிமை என்று மொழிந் 
ததே இறைவன் மானுடச் சட்டை சாத்தி வந்து குரு 
மொழி வைத்ததாமென்றும் , விடைமேற்றோன்றி முன் 
னுணர்வு நல்கியதே ஞானத்தைக் கொடுத்ததாமென்றுங் 
கருதுப . உய்யக் கொண்ட கோதிலா அமுதே என்றது , 
அழிவில்லாத பேரின்பத்தை இறைவன் தமக்கு ஈந்தருளி 
னமையா லென்க . விண்ணவரமுது , பிறவியை ஒழிக்கும் 
ஆற்றலுடைய தன்றாதலின் , அது திருவருளமுதம் போலக் 
குற்றமற்றதன்று . அளவற்ற பேரின்பத்தை 

எதிர் 
பாராது , முழுதும் நுகரப்பெற்ற அன்பர்க்குத் தன்பாற் 
கழிபேரிரக்கமும் , இறைவன்பால் உள நிறைந்து எல்லை 
யின்றிப் பொங்கித் ததும்பும் உவகையும் உளவாய 
விடத்து ஒன்றும் உரைக்க இயலாததோர் பெருநிலை 
பந்தமைதலின் , குணப்பெருங் கடலை நாயேன் யாதினை 
அறிந்து என் சொல்லிப் பாடுகேன் என்றனர் . 


வேதிய னாகி யென்னை வழக்கினால் வெல்ல வந்த 
ஊதிய மறியா தேனுக் குணர்வுதந் துய்யக் கொண்ட 


தடுத்தாட்கொள்ளப்பெற்றது 


27 


கோதிலா வமுதே யின்றுன் குணப்பெருங் கடலை நாயேன் 
யாதினை யறிந்தென் சொல்லிப் பாடுகே னெனமொழிந்தார் . 


நமது நாயனாரது திருவருட்பாடல்கள் இம்மை , 
மறுமை , வீடென்னும் மும்மைக்கும் பெரும்பயன் தருவ 
தாதலின் , வானோரும் அதனைக் கற்றுப் பயனடைதல் 
கூடும் . ஆதலால் இத் தரணிமுதல் உலகெல்லா முய்ய 
வெடுத்தார் என்றனர் . இந்தளப்பண்ணில் இசை நயம் 
மிக நமது நாயனார் பாடினமையால் அவர் இசையினும் 
நிகரில்லாதவரென்றுந் தெரிகின்றது . அவருடைய அன் 
பின் பாடலே இறைவனுக்கு ஏற்றதாகலின் , இறையான் 
மகிழிசை பாடினன் எல்லாம் நிகரில்லான் என்றனர் . 

நமது நாயனாரையே தமது வழிபடு கடவுளாக இடை 
விடாத பேரன்போடு நினைந்து சிவலோகம் பெற்றவர் 
களுள் முதல் நின்றவர் அவரை மணக்கவிருந்த சடங்கவி 
சிவாசாரியாரின் புதல்வியாவர் . வேறு மணங்கருதாது 
நமது நாயனாரையே ஒழியாதுணர்ந்து உயர் சிவலோகம் 
பெற்ற இந்நங்கை கற்பிற்சிறந்த திலகவதியார் போலச் 
சிறந்த பெண்ணரசியா மென்பது தெளிவு . 


துடன் 


க . தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 

திருவெண்ணெய் நல்லூரிலே நமது நாயனார் திரு 
வருள் பெற்ற பின்னர் அவர் திருநாவலூரை யடைந்து 
அங்கு வீற்றிருக்குஞ் சிவபெருமானைப் பாடினர் . பின் 
னர்த் திருத்துறையூருக்குச் சென்று திருப்பதிகம்பாடி 
இறைவனை மலர்கொண்டு போற்றினர் . பிற பல தலங் 
களையும் பணிந்து தில்லைக் கூத்தரை வழிபடுங் கருத் 

சிதம்பரத்திற்குப் புறப்பட்டார் . சந்தனமும் , 
அகிலும் , மயிற்பீலிகளும் மலர்களும் மணிகளும் வீசி 
வரும் பெண்ணையாற்றினைக் கடந்து நமது நாயனார் திரு 
வதிகை யடைந்து திருநாவுக்கரசர் திருத்தொண் டியற்றிய 
அத்திருப்பதியை மிதித்துச் செல்வதற்கு அஞ்சிச் சித்த 
வடம் என்னுமிடத்திலுள்ள மடத்திலே தங்கிப் பரிசனங் 
களோடு துயிலும் போது திருவீரட்டானப் பெருமானார் 
ஒரு முதிய மறையவர் வடிவோடு மடத்திற்புகுந்து , அவர் 
முடிமீது தமது திருவடித் தாமரைகளை வைத்துப் பள்ளி 
கொள்வா ராயினர் . அப்போது திருநாவலூரர் அதை 
யுணர்ந்து அங்ஙனம் பள்ளிகொண்டவரை நோக்கித் 
தன்னுடைய தலைமேல் அவருடைய காலினை வைத்தது 
எதனாலென்று வினவ , மறையவர் என்னுடைய மூப்பி 
லே திசையறியாது அங்ஙனம் செய்துவிட்டேன் என்ற 
னர் . நாயனார் அதனை ஒப்புக்கொண்டு வேறோரிடத்திற் 
சென்று துயின்றனர் . அங்கேயும் அம் மறையவர் தமது 
திருவடிகளை நீட்டியருள இங்கேயும் வந்து பலகான் 
மிதிக்கிற நீர் யார் என்று உசாவியவுடன் நீ என்னை 
யறியாயோவென்று சொல்லி அவர் மறைந்தருளினார் . 
அப்போது திடுக்கிட்டு என் செய்தேனெனக் கழிவிரக்க 
முற்று நமது நாயனார் • தம்மானை யறியாத சாதியா 
ருளரே என்னுந் திருப்பதிகம் பாடித் திருவதிகைமுதல் 
வரைப் பணிந்தனர் . 


தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 


29 


தம்மானை யறியாத சாதியா ருளரே 

சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன் 
கைம்மாவி னுரியானை கரிகாட்டி லாட 

லுடையானை விடையானைக் கறைக்கொண்ட கண்டத் 
தெம்மான்ற னடிக்கொண்டென் முடிமேல்வைத் திடுமென்னு 

மாசையால் வாழ்கின்ற வறிவிலா நாயே 
னெம்மானை யெறிகெடில வடவீரட் டானத் 
துறைவானை யிறைபோது மிகழ்வன்போ லியானே . 


பொன்னும் மணியும் யானை மருப்பும் ஒள்ளிய முத்தும் 
நறுமலருமாகியவற்றை அலை யென்னுங் கைகளாற் 
கொண்டுவந்திட்டுத் திருவதிகைப் பெருமானை வழிபாடு 
செய்யுந் திருக்கெடில நதியிற் படிந்து திருவீரட்டான 
முதல்வரை வணங்கிய பின்னர் , நமது நாயனார் குறளுரு 
வாய் மூவடி மண்ணளந்த வாமனர் வழிபட்ட திருமாணி 
குழியைச் சேர்ந்து அத் திருப்பதியிலுறையு மாணிக்க 
வரதரை வணங்கித் திருத்தினை நகரைப் பணிந்து பாடி , 
யாழும் முழவும் மந்திரமும் அரம்பையர் இன்னிசையும் 
நீங்காத தில்லை நகர்ப்புறத் தடைந்தார் . கயல்மீன்கள் 
பாய்ந்து செந்தாமரை மலர்களை யசைக்கும் புள்ளொலி 
மிக்க வாவிகளும் , மலங்குமீன்கள் திரியும் வளம் பொருந் 
திய வயல்களுஞ் சூழ்ந்ததாய்த் , தொழுவார்களது மும் 
மலங்களையுங் கெடுத்து வீடு நல்குந் தில்லைப்பதியின் 
எல்லையை வணங்கிப் 

புன்னை , மா , மகிழ் , சிவதை , 
தென்னை , இலவங்கம் , நாரத்தை , கமுகு , குங்குமம் , 
வாழை , இலுப்பை , வஞ்சி முதலிய பல மரங்கள் எங்கும் 
நெருங்கிய முகிற்கூட்டங்கள் தங்குஞ் சோலைகளை 
உடையதாய்க் குயில்கள் மிடைந்து கூவுவதாய் விண்ண 
வர் நாட்டிலுஞ் சிறந்து விளங்குந் திலலையின் புறத்துள்ள 
மருத நிலங்களைக் கடந்து அந்நகர் மருங்கு சென்றார் . 
வன்னி , கொன்றை , சுரபுன்னை , சண்பகம் , சந்தனம் , 


30 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


பலாசு , செருந்தி , மந்தாரம், கோங்கு , குரவு , புன்னை , 
பாதிரி , கூவிள முதலிய மரங்களும் , சிறுசண்பகம் , 
முல்லை , மல்லிகை , நந்தியாவர்த்தம் , அலரி முதலிய பன் 
மலர்களும் பொருந்திப் புனிதம்பெற்ற நந்தவனங்களை 
இறைவன் வடிவாக வணங்கிச் சென்றார் . உமையம்மை 
காணவும் ஏழுலக முய்யவுந் திருநடன மியற்றும் 
இறைவர் திருக்கூத்தினைக் காண்பான் மேகமண்டல 
மளாவிய தில்லை மதிலைக் கடல்சூழ்வதுபோலச் சூழ்ந்து 
கிடந்த அகழியை நமது நாயனார் கண்டு மகிழ்வடைந்தார் . 
அவ்வகழியிற் படர்ந்ததாமரையிலுள்ள வண்டுகள் அதன் 
கரையிலுள்ள தாழம்பூவின் வெண் தாதுவிற் படிந்து 
தூயவெண்ணீ றணிந்து அடியார்கள் போன்று முரல் 
வதைக் கண்டு நம்பியாரூரர் மிகுந்த அன்போடு சென்ற 
னர் . நான்மறை யொலியுங் கொடிமணி யொலியும் 
நாற்றிசையிலும் வெளிவருதற்கேதுவாய் அயனது நான்கு 
முகங்கள் போல விளங்குந் தில்லையின் நான்கு திருவாயில் 
களுள் , வடக்கு வாயிலின் முன் சென்று நம்பியாரூரர் 
தம்மை எதிர்கொள்ளவந்த அடியார்களோ தாமோ முன் 
வணங்கினா ரென்றறிய முடியாதபடி வணங்கி மகிழ்ந்து 
கூத்தப்பிரானைக் காணும் பேரவாவுடன் 

அழகிய 
திருமாளிகைகள் விளங்குந் திருவீதியுட் புகுந்தார் . 
பல்வகை இன்னிசைகளும் நிறைந்த வீதியின்கண் , உயர்ந்த 
திருமாளிகைகளிடத்துக் கட்டப்பட்ட வெண்கொடிகள் 
ஓமப் புகையாலாகிய முகில்களின் நடுவே மின்னிய 
மின்னல் போலத் தோன்றி மிளிர்ந்தன. எல்லா உலகத்தி 
லுள்ள அழகும் தில்லைப்பதியில் வந்துற்றனவென்று 
சொல்லும்படி பல்வகை வளங்களும் மிகுந்திலங்கிய 
தேரோடுந் திருவீதியை நம்பியாரூரர் வணங்கினர் . தேவர் 
கூட்டம் நெருங்கித் திருநந்திதேவரால் ஒழுங்கு படுத்தப் 
பட்டுத் திருக்கூத்துக் காண்பான் அமயம் பார்த்தொரு 


தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 


31 


புறம் நிற்ப , பேரன்பர்களுங் கணநாதர்களும் தடை 
யின்றிச் செல்லும் மாண்புமிக்க திருக்கோயில்வாயிலைத் 
தாழ்ந்திறைஞ்சிச் சென்னியிற் குவிந்த செங்கைகளோடு 
நமது நாயனார் திருக்கோயிலுட் சென்றனர் . பெருமதில் 
சூழ்ந்த பேரம்பலமாகிய மேருவை வணங்கி வலம்வந்து 
மறைகளின் முதலிலும் இடையிலுங் கடையிலும் , 
அடியார்களது உள்ளக்கமலத்திலும் வெளிப்பட்டுத் 
தோன்றிச் சீர் வளரும் ஒளிமிக்க திருச்சிற்றம்பலத்தின் 
கண்ணே அணுக்கன் றிருவாயிலை யடைந்து திருக்களிற் 
றுப்படியின் பாங்கர்ச் சென்று , மாலயன றியா வண்ணம் , 
மண்ணவர் மகிழ , மறைச்சிலம் பொலிப்ப , மன்றுளாடும் 
பெருமானைத் திருநாவலூரர் கண்டு , தமது கண்ணுங் 
கையுங் கரணமும் ஒருவழிச் செல்லத் தாழ்ந் திறைஞ்சி 
ஐம்புல உணர்ச்சியையுங் கட்புலனே கொண்டு மேற்பட , 
அந்தக்கரணங்கள் நான்குஞ் சிந்தை என்னும் ஒரு 
கரணத்திலே யடங்கிநிற்க , முக்குணங்களினும் முதனின்ற 
நற்குணமே தலைப்படப் , பிறைசூடிய பெருமானது 
அளவில்லாத ஒப்பற்ற திருக்கூத்தினால் விளையும் பேரின் 
பக்கடலுள் திளைத்தும் நீங்காத பெருங்களிப்பால் 
திருமேனி தளிர்க்கப் பெற்றார் . கூத்தப்பிரானது திரு 
நடனங் காண்பான் தமக்கு இந்நிலவுலகத்திற் கிடைத்த 
மனிதப் பிறவியே மேலான இன்பமாமென்று கருதி நமது 
நாயனார் கண்ணருவி பொழிந்து கைம்மல ருச்சிமேற் 
குவித்து இசை நிறைந்த திருப்பதிகம் பாடிப் பரவிப் 
பணிந்தார் . 


ஐந்துபே ரறிவுங் கண்களே கொள்ள 

வளப்பருங் கரணங்க ணான்குஞ் 
சிந்தையே யாகக் குணமொரு மூன்றுந் 

திருந்துசாத் துவிகமே யாக 


32 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


இந்துவாழ் சடையா னாடுமானந்த 

வெல்லையி றனிப்பெருங் கூத்தின் 
வந்தபே ரின்ப வெள்ளத்துட் டிளைத்து 

மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் . 
தெண்ணிலா மலர்ந்த வேணியா யுன்றன் 

திருகடங் கும்பிடப் பெற்று 
மண்ணிலே வந்த பிறவியே யெனக்கு 

வாலிதா மின்பமா மென்று 
கண்ணிலா னந்த வருவிநீர் சொரியக் 

கைம்மல ருச்சிமேற் குவித்துப் 
பண்ணினா னீடி யறிவரும் பதிகம் 

பாடினார் பரவினார் பணிந்தார் . 
தாண்டவ முதல்வரை வணங்கி நின்ற 

காலை 
அவருடைய திருவருளால் காவிரி பாயும் வயல் புடை 
சூழ்ந்த திருவாரூர்க்கு வருக என்ற ஓர் வான் நிழல் 
மொழியை நம்பியாரூரர் செவிமடுத்தனர் . உடனே அவர் 
திருவாரூர்க்குச் செல்ல விருப்பங்கொண்டு திருவம்ப 
லத்தை வலம்வந்து வெளிப்போந்து எழுநிலைக் கோபு 
ரத்தை வணங்கி , ஆவண வீதி வழியே போய்த் தெற்கு 
வாயிலைக் கடந்து கொள்ளிடமென்னுந் திருந்திக்கு 
அப்பாற் சென்றனர் . 

ஆராய்ச்சி 
திருநாவலூர் தம்முடைய ஊராதலின் நமது நாயனார் 
திருவெண்ணெய்நல்லூரி னின்று அப்பதிக்குச் சென்று 
இறைவனை வழுத்தினார் . திருவெண்ணெய் நல்லூரிலே 
தழ்மை ஆட்கொண்ட குறிப்பைத் திருநாவலூர்த் தேவா 
ரத்தில் அமைத்தனர் . வெண்ணெய்நல்லூரில் வைத் 
தெமை யாளுங்கொண்ட நாவலனார்க்கிட மாவது நந்திரு 
நாவலூரே என்றமை காண்க . பெண்ணோடு வாழும் 
உலக நெறியிலே தம்மைத் தமது வினை செலுத்திவிடக் 


தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 


33 


கூடாதென்றஞ்சி ஞான நெறியிலேயே நிற்கக் கருதின 
மையால் அவர் திருத்துறையூர்த் திருப்பதிகத்தில் " தலைவா 
உனை வேண்டிக்கொள்வேன் தவநெறியே " என்றனர் . அத் 
திருப்பதியில் இறைவனை மலரால் அர்ச்சித்து வழிபட்ட 
மையால் சிவஞானிகள் புறம்பேயும் 

பூசனை செய்ய 
விரும்பின் அதனைச்செய்வர் என்பது தெளியப்படும் . 
தில்லையம்பலவரிடம் நாயனார் ஆராத காதலுடையா 
ரென்பது 

முன்னமே யறிந்தோம் . திருத்துறையூரில் 
இறைவனைத் தவநெறிவேண்டி வழிபட்டவுடன் காட்சி 
.யால் வீடு நல்குந் தில்லைக்குச் செல்ல மனமெழுத 
லியல்பே . 

அப்பர் பெருமான்மாட்டுவைத்த பேரன்பு காரண 
மாகவுந் தாம் வழிபடற்குரிய பெருந்தொண்டர் அவ 
ரென்று கருதினமையாலும் , அவரது திருக்கரத்தால் 
உழவாரப் பணி செய்யப்பெற்ற திருவிடத்தைத் தாம் 
மிதித்துச் செல்வதற்குச் சுந்தரமூர்த்திகள் அஞ்சுவா 
ராயினர் . 

இதனால் நமது நாயனாரது ஒப்பற்ற அடியார் பத்தி 
இனிது விளங்குகின்றது . இறைவனாரது திருவடி 
யினையே பெரிதும் புகழ்ந்து பாடித் தமது சென்னிமேற் 
றிருவடி சூட்டப்பெற்ற திருநாவுக்கரசர்க்கு அருளிய 
வண்ணமே திருநாவலூரர்க்கும் அருள் செய்வான் அவரது 
திருமுடிமேல் தமது திருவடிக் கமலங்களைப் பன்முறையும் 
இறைவர் வைத்தருளினர் போலும் . சிவபெருமான் தாமே 
வலிந்து நமது நாயனாரைத் தடுத்தாட் கொண்டதுபோலத் 
தாமே வலிந்து அவருக்குத் திருவடி சூட்டுவாராயினர் . 
தவநெறி விரும்பிய தமிழ்நாதருக்குத் திருவடி ஞானம் 
அருளியவாறுமாம் . சுந்தரமூர்த்திகளுடன் பரிசனங்களும் 
பலர் சென்றனரென்றும் , சென்றவிடங்களிலே எல்லா 
ரோடும் நமது நாயனார் நிலத்திலே யாதொரு அமளியை 


34 


சுந்திரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


யும் விரும்பாது படுத்திருந்தனரென்றும் சரித்திரத்தாலே 
தெரியவருகின்றது . 

நமது நாயனார் தமக்கென ஒருதனி யிடத்தை விரும்ப 
வில்லை . பிறர் தமக்குச் செய்யக்கூடிய உபசாரங்களையும் 
அவர் பொருட்படுத்தவில்லை. யாவரும் படுக்கும் பொது 
விடத்திலேயே தாமும் துயின்றன ராதலின் , பொது 
மடத்திற் புகுந்த மறையவர் சுந்தரமூர்த்தி மீது திருவடி 
வைப்பதற்கு இடம் வாய்த்தது போலும் . இதனால் நமது 
நாயனாரது தவநெறிச் சார்பாகிய துறவு நிலை வெளியா 
கின்றது . இவர் தமது தோழராதலின் சிவபெருமான் 
அவரோடு விளையாடினர் போலும் . அவர் முடிமேற் 
றிருவடி சூட்டினமைக்குத் திருவதிகைத் தேவாரத்துள் 
அகச்சான் றமைந்திருக்கின்றது . கெடிலப்புனலு முடையா 
ரென்று 

அப்பர் கெடிலத்தைச் சிறப்பித்தமையால் 
ஆசிரியர் சேக்கிழார் தென்றிசைக் கங்கை என்று அதனை 
விதந்தனர் . நடனத்திற்குப் பல்வகை இசையும் உடன் 
பயில வேண்டுமாதலின் , எப்பொழுதும் நடக்குந் தில்லைத் 
திருக்கூத்திற்கு உடன் முழங்கும் ஒலிகளும் எப்போதும் 
உள்ளன என்பார் , 


நரம்புடையா ழொலிமுழவி னாதவொலி வேதவொலி 
அரம்பையர்தங் கீதவொலி யறாத்தில்லை மருங்கணைந்தார் 
என்றார் . 


இயற்கை நயங்களை இயற்கை முறையில் எடுத்துக் 
காட்டுவதே நல்லிசைப் புலவரின் தன்மையாதலின் , 
அவ்வாறே ஆசிரியர் சேக்கிழார் தில்லை வரைப்பிலுள்ள 
இயற்கைப் பொருள்களின் நயத்தை எடுத்துக் காட்டினர் . 
பல்வகை மரங்களை ஈண்டுத் தொகுத்துக் கூறுவது 
சிறந்ததோர் மரபாகும் . வெளிப்படையாகப் போகமும் , 
சிறப்பாக வீடும் அருளவல்ல திருப்பதியாதலின் , போக 


தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 


35 . 


பூமியினும் மிக்கு விளங்கும் பூம்புறம்பணை என்றும் 
மும்மை மாமலங்களற வீடரு டில்லை யென்றும் புனைந் 
தனர் . தில்லைக்கு மதிலும் அகழியும் அக்காலத்தி லிருந்தன 
வென்று இச் சரித்திரத்தால் விளங்குகின்றது . பேரன் 
பர்கள் எவற்றையுஞ் சிவமயமாகவே கருதுவாரென்பது 
வெண் தாதுவினால் மூடப்பெற்ற வண்டினைத் தூய நீறு 
புனைந்த தொண்டரென விசேடித்தமையால் விளங்கும் 
நமது நாயனார் தில்லைக்கு வடபாலிருந்து வந்தமையால் , 
தில்லையின் வடக்கு வாயில் வழியாக அப்பதியிற் புகுந்தன 
ரென்க . எதிர்கொண்டவரை அவர் வணங்குவதற்கு 
முன்னேயே தாம் வணங்கினது , அவரது தாழ்மை மிக்க 
உள்ளத்தையும் அடியார்மாட்டுவைத்த பேரன்பையும் 
விளக்கும் . திருவம்பலத்திற் றிருக்கூத்துக் கண்டு 
கும்பிடச் செல்லும் பெரு மக்கள் இருபெரு வகுப்பின 
ரென்று விளங்குகின்றது . மால் , அயன் , இந்திரன் முதலிய 
பெருந்தேவர்களும் பல முனிவர்களுஞ் சமயம் பார்த்து 
ஒரு புறம் நெருங்கிய விடத்துத் திருநந்தி தேவரால் 
அடக்கி ஒழுங்குபடுத்தப்பட்டு நிற்பதாதலின் , அன்னோர் " 
விடைபெற்றுச் சில காலங்களிலே சென்று கும்பிடும் 
பான்மையராவர் . . இவர்கள் ஒரு புறம் நிற்ப , இறைவனை 
அன்பு வடிவமாகவே வழிபடும் ஞானிகளும் உருத்திர 
பதவியில் வைகுங் கணநாதருந் தடையின்றித் திருவம் 
பலம் புக்கு இறைஞ்சுந் தகுதியினராய்ப் பிறிதொரு . 
வகையராவர் . இவ்விரு வகையாரும் முறையே பயன் 
கருதியும் பயன் கருதாதும் வழிபடுவோரென்று தெளிக . 

திருவம்பலமானது பெரு மதில்களாற் புடைசூழப் 
பெற்று அவற்றிற்கு மேற்பட விளங்குஞ் செம்பொன் 
னோடு வேயப்பெற்றுப் பொன் மலையின் கொடுமுடிகள் 
போன்ற பொற்குடங்கள் வைக்கப்பட்டிலங்குதலால் , 
அது மேரு என்று சிறப்பித்துக் கூறப்பட்டது . திருவம் 


* 36 

சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
பலத்தினுள்ளே அறிவொளிமயமாய் விளங்கும் இறைவர் 
திருநடஞ் செய்யுஞ் சீரிடமே சிற்றம்பலம் எனப்பட்டது . 
கூத்தப் பெருமான் திருவடிவத்திற்கு அருகிலுள்ள 
திருவாயிலைத் திரு அணுக்கன் வாயிலென்ப . சிற்றம்பலம் 
என்பது உபநிடதங்களில் தகர ஆகாசம் என்னப்படும் . 
அஃது உயிர்க்குயிராய இறைவன் உள்ளக் கமலமிசை 
ஐந்தொழில் நடத்துமிடத்திற்கு அறிகுறியாகும் . வீடு 
விரும்புவோர் அதர்வ சிரசு என்னும் உபநிடத்திற் கூறிய 
வாறு ஒன்றியிருந்து முதல்வனை நினைக்கும் இடம் அதுவே 
யாகும் . 

மலர்மிசை யேகினான் மாணடி சேர்தல் என்றது 
இவ் வழிபாடே . அது மிகவும் நுட்ப மாதலால் நுண்ணிய 
திருக்கோயிலென்னும் பொருளில் , ( சிறு அம்பலம் ) சிற்றம் 
பலம் எனப்பட்டது அச்சிற்றம்பலத்தின் 

வடிவம் 
பிரணவ 

வடிவமென்ப . உய்யவென் னுள்ளத்துள் 
ஓங்காரமாய் நின்ற என்றதுமது . 

மறை பயில்வார் 
பிரணவத்தை முதலிடை கடை என்னு மூன்றிடத்தும் 
ஓதியே 

பயில்வாராதலானும் , அன்பர் திருவுள்ளம் 
திருவம்பல மாதலானும் , புராண வாசிரியர் அருமறை முதலி 
னடுவினிற் கடையி லன்பர்தஞ் சிந்தையி லலர்ந்த என்றனர் . 
இருவகைத் திருவும் நல்குஞ் சிவசத்தியே இறைவர்க்குத் 
திருமேனியாதலால் திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம் 
பலம் என்றனர் . ஒலியுலகிற் கடிப்படையாய மந்திரங் 
களின் தொகுதியே மறைச்சிலம் பெனப்பட்டது . ஒலி 
யுலகமே பொருளுலகத்திற்குக் காரணமாதலின் வையகம் 
பொலிய மறைச்சிலம் பார்ப்ப என்றனர் . சிவஞானிகள் 
வழிபாடு முற்றிலும் அன்பு மயமே யாதலின் , உள் நின் 
றெழுந்த அன்பானது அந்தக்கரணத்தொடு கலந்து திருக் 
கூத்தினைக் கண்கள் கண்டவுடனேயே கைகளை விரைவிற் 
குவியச் செய்யுமாதலினாலும் முன்குவித்த கைகளோ, 


தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 


37 . 


திளைத்த கண்களோ அந்தக் கரணமோ கலந்த அன்பு 
உந்தச் செய்தவம் பெரியோன் என்றனர் . காட்சியும் , 
கைகுவித்தலும் மனநெகிழ்ச்சியும் உடனே ஒரு நொடிப் 
பொழுதில் நிகழ்தலின் , இச்செயல்களுள் எது முற்பட்ட 
தென்று கூறவொண்ணாதென்பார் இவ்வாறு கூறினார் . 
திருச்சிற்றம்பலத் திரு அணுக்கன் வாயிலின்படி ஐந்தினை 
யும் அவற்றின் இருமருங்குமுள்ள இரண்டு யானை 
வடிவங்கள் தாங்கி நிற்பதுபோல அமைக்கப்பட்டிருத்த 
லின் , அவை திருக்களிற்றுப்படி என்னப்படும் . 

உள் நிறைந்த ஞானத்து எழும் ஒரு பெருந் தனிக் 
கூத்தும் என்ற வண்ணம் ஞான வழிபாட்டின் பயன் 
சிவ நுகர்ச்சியாய பேரின்பமாதலின் அதனை • ஐந்து 
பேரறிவும் என்றார் . அதற்குப் பெயர்கின்ற தன்மை 
யுடைய ஐம்புல அறிவு என்பது பொருள் . பேரறிவு 
என்பதற்குப் பெரிய அறிவு என்று கொள்வாருமுளர் . 
அளவின்றி விரிந்து புற உலகத்தில் யாண்டுந் திரிந்து , 
பொருளினை அறியும் இயல்பினவாய ஐம்பொறியுணர்வை 
ஐந்து பேரறிவு என்பர் . கட்பொறிவாயிலாகக் கூத்தப் 
பெருமான் திருவடிவத்தினையே ஆன்ம உணர்ச்சி 
முழுவதுஞ் சென்று பற்றவே , பிறபொருள்களின் வாயி 
லாக அது செல்லாதாயிற்று . 

உயிர் ஒன்றினை அழுந்தி அறியுங்காற் பிறவற்றை 
யுணருந் தன்மையதன்று . காட்சியுட் கண் முற்றிலும் 
ஈடுபட்டகாலைக் காது 

காது ஒன்றினையுங் கேளாது . நாவு 
ஒன்றினையுஞ் சுவைக்காது . மூக்கு ஒன்றினையும் முகராது . 
தொடுவதை மெய் அறியாது . ஆதலின் கட்புலனிற் 
பிறபுலன்கள் அடங்கி யொழிந்தன வென்பார் , • ஐந்து ! 
பேரறிவுங் கண்களே கொள்ள என்றார் . மனம் புத்தி 
அகங்காரம் சித்தம் என உட்கருவிகள் நான்காகும் . மனம் 
ஒரு பொருளை இன்னதென ஆராய்தற்குரிய கருவி . இஃது 


38 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


இன்னதென்று தீர்மானிப்பேனென்று ஒருப்பட்டெழுதற் 
குரிய கருவி அகங்காரம் : இஃது இன்னதென்று துணி 
வது புத்தி . முன்னுணர்ச்சியால் இஃது இன்னதென்று 
நினைப்பது சித்தம் . இவற்றுள் ஒன்றை நினைத்து நிற்ப 
தற்கு ஏதுவாகியது சித்தமாதலினாலும் இவ்விடத்தில் 
நமது நாயனாரது திருவுள்ளம் இறைவரது திருவடிவத் 
தையே நினைந்து நின்றதாதலினாலும் ஏனை மூன்று 
கரணங்களுஞ் ‘ சிந்தையேயாக என்றார் . 

அறிவு விளக்கத்திற்கு ஏதுவாகிய குணம் சாத்துவிக 
மாதலானும் , ஞானிகளுக்கு உலகத்திற் செல்லாது சிவத் 
தின்பாற் செல்லும் உணர்வே மேற்பட்டு விளங்குமாத 
லாலுங் குணமொரு மூன்றுந் திருந்து . சாத்துவிகமே 
என்றார் . அருளமுதம் பொழியும் அளவிலாற்றல் உடை 
யான் இறைவன் ஆதலின் இந்து வாழ் சடையான் 
என்றனர் . இந்து அமுதத்திற்கும் சடை அளவிலாற்ற 
லுக்கும் அடையாளமாகும் . உயிர்கட்கு வீட்டின்ப 
மளித்தற்பொருட்டு எக்காலத்தும் ஐந்தொழில் இயற்று 
தலினாலும் முழுமுதற் கடவுள் ஒருவனே ஐந்தொழி 
லியற்ற வல்லவனாதலாலும் , தன் பயன் குறியாது எவ் 
வுயிரும் உய்தி கூடுதற்பொருட்டு அவற்றை அவன் நடத் 
துவதாலும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங் கூத்து 
என்றார் . அத்தகைய கூத்தை அன்பால் நினைவாரது 
உள்ளத்திற் பேரின்ப வெள்ளந் ததும்பி என்றும் நிலைக் 
கும் உவகையை விளைக்குமாதலின் வந்த பேரின்ப வெள் 
ளத்துட் டிளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் 
என்றனர் . இறைவனது திருநடனமே பேரின்பத்தை 
அளிக்கின்றமையால் , இப்பிறவியை நன்றென்று சிறப் 
பித்தார் . இங்ஙனம் மனிதப் பிறவியைச் சிறப்பிப்பது 
அப்பர் சுவாமிகள் தேவாரத்துங் காணப்படும் . 


தில்லைவணங்கித் திருவாரூரடைதல் 


39 


குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயிற் 

குமிண் சிரிப்பும் 
பனித்த சடையும் பவளம் போன் மேனியிற் 

பால்வெண் ணீறும் 
இனித்த முடைய வெடுத்தபொற் பாதமுங் 

காணப் பெற்றால் 
மனித்தப் பிறவியும் வேண்டுவதே இந்த 

மாநிலத்தே . 
ஆசிரியர் சேக்கிழார் பல இடங்களில் இக்கருத்தைத் 
தழுவிச் செய்யுள் செய்துள்ளார் . 
“ தேசமுய்யத் திருத்தொண்டத் தொகைமுன்பளித்த 

திருவாளன் 
வாசமலர்மென் கழல்வணங்க வந்தபிறப்பை 

வணங்குவாம் . " 
தில்லைப் பெருமான் சுந்தரமூர்த்தியைத் திருவாரூ 
ருக்கு வரும்படி பணித்தது , போகியாயிருந் துயிர்க்குப் 
போகம் புரியுந் திருமேனிகொண் டெழுந்தருளியிருக்குந் 
திருப்பதி திருவாரூராதலினாற்போலும் . தில்லை வீட் 
டினையே நல்குஞ் சிறப்பிடமாயினும் , ஐந்தொழிலையும் 
இறைவன் நடத்துவதால் போகப் பேற்றிற் குரிய 
இடத்தை அவண் சுட்டியருளினாரென்க. 


சென்று 
சு . பரவையார் திருமணம் 
திருநாவலூரர் தில்லை நீங்கியபின் திருஞானசம்பந்தப் 
பெருமான் திருவருள் 

பெற்ற 

திருக்கழுமலத்தினை 
அடைந்து ஆளுடைய பிள்ளையார் தோன்றிய அத்திருப் 
பதியின் எல்லையை மிதிக்க அஞ்சி அவ்வூரை வலமாக 
வரும்போது உமையம்மையோடு தோணியப்பர் அவருக் 
குக் காட்சி கொடுத்தருளக் கழிபேரன்பொடு அம்மை 
யப்பரைத் தாழ்ந்திறைஞ்சிக் கயிலையில் வீற்றிருந்தபடி 
கடவுளைக் கண்டுகொண்டேனென்று திருப்பதிகம் பாடி 
னர் . தோணியப்பர் மறைந்தருளவும் வெருக்கொண்டு 
பாடியருளினர் . பின்னர்த் திருப்பன் கூர்ச் சிவலோக 
நாதரைப் பணிந்து பாடித் திருநீடூர் முதலிய தலங்களைக் 
கும்பிட்டுக் காவிரிப் பேராற்றில் மூழ்கித் திருமயிலாடு 
துறை , திருஅம்பர் மாகாளம் , திருப்புகலூர் முதலிய 
திருப்பதிகளைப் பணிந்து திருவாரூரை அணைந்தார் . திரு 
வாரூரில் வாழும் அடியார்கட்குச் சிவபெருமான் கனவிற் 
றோன் றி நமது ஆரூரன் நாமழைக்க இங்கு வருகின்றான் , 
அவனை நீங்கள் யாவரும் எதிர்கொள்ளுவீர்களாக என்று 
பணித்தனர் . சிவபெருமான் அங்ஙனம் பணித்ததைக் 
கண்டு வியப்புற்று அத்துணைப் பெருமையுடையவர் நமக் 
கெல்லாந் தலைவராவர் என்று நினைந்து திருத்தொண்ட 
ரெல்லாரும் , தேவருலகம் நிலமிசை வந்தாற்போல அவரை 
எதிர்கொள்ளப் புறப்பட்டார்கள் . வீடுகளிலும் , மண்ட 
பங்களிலும் , பெரிய கொடிகள் எடுத்தனர் . நெடிய 
தோரணங்களும் , கமுகும் , வாழையும் அங்கங்கு நாட்டிய 
கால்களிற் கட்டிக் கடைவாயில்தோறும் 

பொன்னினா 
லாகிய நிறைகுடமும் அழகிய மணிவிளக்குகளும் வரிசை 
யாக வைத்தார்கள் . தெள்ளிய மணிபதித்த திண்ணைகளிற் 


பரவையார் திருமணம் 


41 


சந்தனக் குழம்பினால் மெழுகிக் குற்றமற்ற பொரியும் 
பொற்சுண்ணமும் முத்துமணிகளும் பரப்பி , நறுமலர்ப் 
பூம்பந்தர்க ளமைத்துத் திருவீதியின்கட் புழுதி யடங்கப் 
பனி நீரைத் தெளித்தார்கள் . இன்னிசைப் பாடல்களும் , 
முகிலனைய பேரிகை முதலிய இசைக்கருவிகளும் முழங்க 
வும் , செங்கயல்போன்ற கண்களை யுடையவராய் நயமிக்க 
நல்லணிகள் அணிந்த மகளிர் திண்ணைதொறும் நடம்பயில 
வும் , அடியாரெல்லாரும் திருவாரூர்த் திருமதிலுக்கு 
வெளியே சென்று சுந்தரமூர்த்தியை எதிர்கொண்டார் 
கள் . எதிர்கொண்டவரை வணங்கி மிக மகிழ்ச்சியோடு 
திருவீதி வழியே செல்லும்போது திருத்தொண்டர்களை 
நோக்கி எந்தை யிருப்பதும் ஆரூர் , அவர் எம்மையும் ஆள்வரோ 
கேளீர் என்னும் முடிவுடைய சந்தவிசைத் திருப்பதிகம் 
பாடிக்கொண்டு நமது நாயனார் திருக்கோயிற் றிருவாயிலை 
யடைந்தனர் . அவண் வானளாவிய திருவாயிலை ஐந்துறுப் 
பும் நிலத்திற் றோய வழிபட்டுத் தேவாசிரியன் மண்டபத் 
தையுந் தொழுது ஊனையும் உயிரையும் உருக்கும் பேரன் 
போடு சென்னிமேற் குவித்த கையராய்த் திருமூலத்தா 
னத்தைச் சூழ்ந்த திருமாளிகை வாயிலை யடைந்து புற் 
றிடங்கொண்டு பூங்கோயில் வீற்றிருந்து திருமகட்கு 
அருள் புரிந்த அண்ணலை மண்மிசை வீழ்ந்திறைஞ்சி ஐம் 
புலனும் ஒருங்கப் பெற்றும் பேரின்ப வெள்ளத்தின் 
மூழ்கி இன்னிசைப் பாமாலை இறைவருக்குச் சாத்தினர் .. 
அப்போது புற்றிடங்கொண்ட பெருமானார் திருவருளால் 
ஓர் மொழியானது திருநாவலூரர் கேட்க எழுந்தது . 
உனக்கு நம்மைத் தோழமையாகத் தந்தனம் நாம் உன்னைத் 
தடுத்தாட்கொண்ட திருமணத்தில் நீ கொண்ட கோலத் 
தையே எப்பொழுதும் உடையவனாய் நின் வேட்கை தீர 
மண்மிசை விளையாடுவாய் என்ற மொழியைக் கேட்ட 
வன்றொண்டர் இறைவன்பாற் கழிபெரு நன்றியுணர்ந்தவ 

615--4 


42 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


ராய்ப் பன்முறை வணங்கி எழுந்து உள்ளக் களிப்போடு 
வெற்றி மிகுந்த காளைபோல் நடந்து வீதிவிடங்கப் பெரு 
மானைத் தொழுது திருக்கோயிலை வலம்வந்து புறம்போந் 
தார் . அன்று முதல் அடியார்களெல்லாரும் அவரைத் 
• தம்பிரான் தோழர் என்றனர் . சிவபெருமான் திருவருளி 
னாலே தமிழ் நாவலர் பெருமானாகிய சுந்தரமூர்த்தி 
அழகிய சைவவேடந்தரித்துச் சந்தனமும் முத்துமாலையும் 
மலர்மாலையும் முதலிய அலங்காரப் பொருள்கள் இலங் 
கும் திருமேனியுடையராய்த் தலைசிறந்த தவவேந்தராய்த் 
திகழ்ந்தனர் . நாடோறும் அவர் புற்றிடங் கொண்டாரை 
வணங்கிப் பாடிச் சிவானந்தத்திற் றிளைத்துப் பெருமகிழ் 
வோடு செல்வாராயினர் . 

இவர் இங்ஙனமிருப்பத் திருக் கயிலாயத்திலே உமை 
யம்மைக்குச் சிறப்புப் பணிவிடை செய்யுஞ் சேடியருள் 
ஒருவராகிய கமலினி என்பாள் திருவாரூரிற் பிறந்தனள் . 
சிப்பியினிடத்து முத்துப் பிறந்தாற்போல , அவள் உருத் 
திர கணிகையர் மரபிற் பிறந்து திருவாதிரை நாளன்று 
பெரியோராற் பரவையாரென்னுந் திருநாமஞ் சாத்தப் 
பெற்றுச் சுற்றத்தாரால் மிக்க கவலையோடு பாதுகாத்து 
வளர்க்கப்பட்டுச் செங்கீரை முதலிய பருவங்கள் தோறும் 
விழாவணி செய்யப் பெற்றுத் திருமகளினும் அழகு மிக் 
காளாய் வளர்ந்து தளர்நடைப் பருவமடைந்தாள் . இளம் 
பெண்மானோ, விண்ணில் வளர்கின்ற உயர் மரத்தின் 
இள அரும்போ , நறுந்தேனின் இளம்பதமோ , கடலிற் 
காணப்படும் பவளக் காட்டின் இளங்கொடியோ , ஒண் 
மதியின் ஓர் இளங் கலையோ , காமன் இளம் பருவத்தில் 
விற்கலை பயிலுதற்குரிய ஒப்பற்ற இனிமையான ஓர் 
கருப்பு வில்லோ என்று சொல்லத் தக்க அவளுடைய 
அழகானது நாள்தோறும் வளர்ந்து பொங்கக் கழங்கும் , 
பந்தும் , அம்மனையும் , ஊசலும் ஆகிய விளையாடல்கள் 


பரவையார் திருமணம் 


43 


புரியுங் காலங்களில் இறைவியை மனம் உருகப் பாடுங் 
குறிப்புடையவளாய்ப் பிள்ளைப் பருவமும் , பேதைப் பருவ 
முங் கடந்து வனப்பு மிக்க மங்கைப் பருவ மடைந்தனள் . 
உமையம்மையாருக்குத் தோழியா யிருக்கப்பெற்ற நங்கை 
யார் , , பாங்கியரோடு புற்றிடங்கொண்டாரை நாள் 
தோறுஞ் சென்று 

சென்று வணங்கிவருவாராயினர் . ஒருநாள் 
அங்ஙனம் திருக்கோயிலுக்கு வழிபடப் புகும்போது 
பெருமானைத் தமது பரிசனங்களோடு வணங்கி வருகின்ற 
ஆளுடைய நம்பி , திருவருளினாலே அவளைக் கண்டனர் . 
கண்டவுடன் " கற்பகமரத்தின் பூங்கொம்போ , 

காமன் 
மனைவியோ, அழகுறு நலத்திற் றோன்றிய நற்றவ 
வடிவோ , கருமுகிலைச் சுமந்து. வில்லை யுடையதாய்க் 
குவளையும் , பவளமும் , மலர்களும் மலரப் பெற்றுத் திங்க 
ளும் அமையப்பெற்ற ஓர் நறுமணக் கொடியோ , இவை 
யல்லாத வியப்பான பிறிதொன்றோ, சிவனருளால் வந்த 
ஓர் வடிவமோ இன்னதென்றறிய முடியவில்லை என்று 
வியப்புற்றார் . வியந்து அயன் கையா லெழுதமுடியாமல் 
அவன் உள்ளத்தாற் படைத்ததொரு மணிவிளக்கோ , 
மூவுலகி லுள்ளாருங் கண்டு களிப்படையத் தக்கதாய் 
என் முன் நின்றது யாதோ வெனத் திருநாவலூரர் நினைந் 
தனர் . தம் கண்கள் வியக்கும்படி பரவையார் சிவபெரு 
மான் திருவருளால் நம்பியாரூரரைப் பார்த்து முன்வினை 
கூட்டுவிக்கக் களவுப் புணர்ச்சியைத் தாமும் விரும்பின 
வராயினர் . 

பார்வைக்கு அடங்காத அழகுநிறைந்த 
சுந்தரமூர்த்திகளது திருமேனியானது வானிலடங்காத 
பேரொளிக் கதிர் வீச , அவரால் எதிர்நோக்கப்பட்ட 
பரவையார்க்கு அளவிடப்படாத காதலினால் , இதுவரை 
இல்லாத ஒரு பெருவிருப்பானது அவளது நாணம் , மடம் , 
அச்சம் , பயிர்ப்பு என்னும் நான்கு குணங்களையும் கீழ்ப் 
படுத்திப் பொங்கி மேலெழுந்தது . * எதிரிலே தோன்று 


44 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


கின்ற அண்ணல் முருகக்கடவுளோ , ஒளியால் ஒப்பில்லாத 
தொரு காமனோ, நன்மாலை யணிந்த மந்திரம் வல்ல ஓர் 
விண்ணவனோ, சிவபெருமானது மெய்யருள் பெற்றவனோ, 
ஈடுபடாத என் மனத்தைத் தன்வயமாகத் திரித்த இவன் 
யாரோ என்று நினைந்தார் . இங்ஙனம் 

இங்ஙனம் எல்லையற்ற 
காதலினால் மகளிர் குணங்களெல்லாம் மடங்கப்பெற்றா 
லுங் கடவுளைத் தொழும் அன்பானது அவரை யீர்த்து 
மேற்செலுத்தினமையாற் சிவபெருமானது திருக்கோயி 
லுட் புகுந்தனர் . அதைக்கண்ட வன்றொண்டர் என் 
மனத்தைக் கவர்ந்த மயிற்சாயலும் கொவ்வைக்கனி 
போன்ற இதழும் உடைய இளங்கொடிதான் யாரென்ன , 
அப்போது அவரருகே நின்றவர்கள் , இவர் பரவை என் 
னும் பெண்மணி ; விண்ணவர்களும் நெருங்குதற்கு அரிய 
வள் என்று தெரிவித்தார்கள் . 

முற்பிறவியில் ஏற்பட்ட காதற் பான்மையாற் 
றொடக்குண்டு நமது நாயனார் சிவபெருமான் திருக்கோயி 
லுட் புகுந்தார் . அப்போது பரவையாருஞ் 

பரவையாருஞ் சிவபெரு 
மானைக் கும்பிட்டு மீண்டு புறம் போந்தனர் . நமது நாய 
னார் இறைவனை வணங்கி அவளைத் தமக்குத் தரவேண்டு 
மென்று வேண்டிக்கொண்டு வெளியே வந்து என் இன் 
னுயிராம் அன்னம் 

அன்னம் போல்வாள் எவ்வழிச் சென்றா 
ளென்று தேடுவாராயினர் . மலப் பிணிப்பால் வரும் 
இருவினைத்தொடர் பொழிக்கப்பெற்றமையால் இறை 
வன்பாற் செல்லும் என் அன்பினையு மேற்பட்டுச் செல் 
லும் ஆசை விளைவிப்பதாய் , மிகவும் பொங்கிவரும் ஒளி 
யொடும் விளங்கி எனது உள்ளத்தை மயக்கிய சிவனாரது 
திருவருள் எவ்வழிச் சென்றது ? வானவர் தலைவராகிய 
சிவபெருமானது திருவடியல்லாது வேறொன்றையும் 
விரும்புமாறு அறியாத என்னை வருத்தமுறும்படி புதுமை 
யாக மயல் விளைத்துக் கற்பகக்கொடிபோல் நுடங்கிய 


பரவையார் திருமணம் 


45 


உள் 


. 


எம்பிரானுடைய திருவருள் இப்போது எவ்வழிச் சென் 
றது ? பந்தத்திற்கும் வீட்டிற்குங் காரணராகிய பரமரது 
திருவடிகளை நெஞ்சார நினைத்திருக்கும் எனது 
ளத்தை மயக்கி மான்போல விழித்த எம்மிறைவரது 
திருவருள் எவ்வழிச் சென்றது ? 

பாச மாம்வினைப் பற்றறுப் பான்மிகும் 
ஆசை மேலுமோ ராசை யளிப்பதோர் 
தேசின் மன்னியென் சிந்தை மயக்கிய 
ஈச னாரரு ளெந்நெறிச் சென்றதே . 
உம்பர் நாயகர் தங்கழ லல்லது 
நம்பு மாற்றி யேனை நடுக்குற 
வம்பு மால்செய்து வல்லியி னொல்கியின் 
றெம்பி ரானரு ளெந்நெறிச் சென்றதே . 
பந்தம் வீடு தரும்பர மன்கழல் 
சிந்தை யார்வர வுன்னுமென் சிந்தையை 
வந்து மால்செய்து மானெனவே விழித் 
தெந்தை யாரரு ளெந்நெறிச் சென்றதே . 
இவ்வாறு கூறிக் காதன் மீக்கூர்ந்தவராய்த் தேவாசிரியன் 
மண்டபத்தை யடைந்து ஒருவரோடும் உரையாடாது 
திருவாரூர் ஆண்டவர் பரவையைத் தமக்குக் கொடுத்துத் 
தம்முயிரைக் காப்பாற்றுவா ரென்று கருதியிருக்கும் 
பொழுது கதிரவன் மறைந்தான் . 

பறவைகள் தம்முடைய பெடையோடு இரைதேடி 
யுண்டு பகற்பொழுதைக் கழித்து அந்திப்பொழுதிலே 
தமது கூடுகளை யடைந்தன . மாலைக் காலமுந் தனித்த 
வரைத் துன்புறுத்தும் வண்ணம் வந்தது . மகளிர் மன 
மும் , படிற்றொழுக்க முடையோரது கொடிய தீவினையும் , 
திருவைந்தெழுத்தை உணராத மடவோரது நெஞ்சமும் 
போல நெடியவானம் இருளடைந்தது . குற்றமற்ற திரு 
வுள்ள முடைய வன்றொண்டர் இவ்வாறு வருந்தினால் 


46 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மகளிர் காதலைத் தப்பி யார் பிழைக்கக்கூடும் என்று 
இரவென்னும் நங்கையானவள் புன்சிரிப்புக் கொள்வது 
போலத் திங்கள் உதயமாயிற்று . அந்நிய நாயகர் கைக் 
குப் பயந்து வருந்தித் தங்கள் நாயகர் தொடுங்கால் முக 
மலர்ச்சியடையுங் குலமகளிர் போல ஆம்பல் மலரானது 
வெய்யோன் விளங்கும் பகற்காலத்திற் கூம்பித் தண்மதி 
யின் கதிர்கள் தீண்ட மலர்ந்தன . நிலவுலகில் வாழும் 
உயிர்கட்கெல்லாம் புனிதத்தையும் இன்பத்தையுந் தண் 
ணளியையுங் கொடுத்து அண்டமெல்லாம் ஒளிபரப்புவ 
தாற் சிவபெருமானது திருவெண்ணீற்றை ஒத்தது திங் 
களின் தோற்றம் . 

பறவைகளின் ஒலியெல்லாம் அடங்கிய மாலைக் காலத் 
திலே திருநாவலூரர் பரவையால் ஏற்பட்ட காதன் மய 
மாய்த் தம் உயிரைச் சூழ்ந்த தனிமையை உணர்ந்து 
வேறொன்றும் நினைவில்லாதவராயினர் . சிவபெருமானது 
நெற்றிக்கண் பொறியால் அழிவுற்ற மன்மதன் இப் 
பொழுது உருவமெடுத்து வெளியே வந்து என் முன் 
னின்று அம்பு தொடுப்ப தெப்படி ? சிவபெருமானது 
திருவருள் இருந்த திவ்வாறோ என்பார் . திங்களைப் பார்த்து 
அவர் என் துன்பத்தைக்கண்டும் நீ தீப்போன்ற கதிர் 

என்மேல் வீசலாமா ? என்னை யாண்ட கடவு 
ளுடைய திருமுடிமேல் இருக்கும் வெண்மதிபோலத் 
தண்ணிய தன்மையுடையை யல்லை என்றனர் . கடலைப் 
பார்த்துக் கடலே , நீ என்னை யாண்டவருக்கு உண்ணும் 
பொருட்டு நஞ்சினைக் கொடுத்தாய் . அவருக்கு அடிமை 
பூண்ட எனக்கு நீ இப்போது யாது செய்யமாட்டாய் 
சன்றனர் . பின்னர்த் தென்றற் காற்றைப் பார்த்துத் 
தமிழ் மாருதமே , நீ பிறந்தது எங்கள் பெருமான் வீற் 
றிருக்கும் பொதிகையினிடத்து ; வந்தடைந்தது கடவுட் 
டன்மையுடைய சோழநாட்டின் மருதத் திணையிலுள்ள 


களை 


பரவையார் திருமணம் 


என் 


தடாகங்களிலே ; நீ இவ்விடங்களுக்குரிய குளிர்ச்சியை 
யும் நன்மணத்தையும் மென்மையையுங் கொடுக்காமல் 
வெம்மையைக் கொடுக்கப் பழகியது எவ்விடத்து ? 
றிவ்வாறு பலவா றியம்பிச் சுந்தரமூர்த்திக ளிருப்ப , அவர் 
நெஞ்சம் பற்றிய - அன்னவர் நெஞ்சம் எவ்வாறிருந்த 
தெனக் காண்பாம் . 

சிவபெருமானது திருவடிகளை வணங்கிச் சென்ற 
பரவையார் , திருநாவலூரரைக் கணவராகப் பெறுவதற் 
குச் சென்று மீண்டார்போலத் தோழியர்கள் புடைசூழத் 
திருக்கோயிலிலிருந்து தம்வீட்டிற்குச் சென்று , பெருங் 
காதலால் மயக்கம் உடையவராய்ச் சிலம்புகள் மெல்ல 
ஒலிப்ப நடந்து , ஒருவரோடும் பேசாது மலரணையின்மேல் 
நிலாமுற்றத்திற்கருகே யிருந்தனர் . இருந்து பக்கத்தி 
லிருந்த தோழியைப் பார்த்து நாம் திருக்கோயிலுக்குப் 
போம்போது வீதியில் எதிரே வந்தவர் யார் என்று 
வினவ , அவர் சிவபெருமானது திருவருள் பெற்ற ஆதி 
சைவ முதற்றொண்டர் ; தம்பிரான் தோழர் என்னும் 
சிறப்புப்பெயர் பெற்றவர் என்று தோழி மறுமொழி 
கூறினாள் . சிவபெருமானது அடியார் என்று கேட்ட 
வுடனேயே காதல் அளவின்றி வளர்ந்து பொங்கினமை 
யால் , நிறை இழந்து மகளிரது நான்கு இயற்கைக் குணங் 
களையும் அகலவிட்டு உயிர் ஒன்றையுந் தாங்கிப் பெருமூச் 
செறிந்து பரவையார் மெல்லணைமேல் வீழ்ந்தனர் . 
சேடியர் அவள் மீது 

நறுமணமுடைய சந்தணக் 
குழம்பு பூசிப் , பனிநீர் தெளித்து , இளந்தளிர்களையும் 
நீர்க்குளிரி என்னுந் தண்கொடியையும் இட்டு வெப்பம் 
நீக்கச் செய்த உபாயங்களெல்லாம் எரிகின்ற தீயிலிட்ட 
நெய்யை யொத்தன . அத்தழலிற் சமித்திட்டாற்போலக் 
காமனுந் தன்வில்லின் வலிமையைக் காட்டி மலர்வாளி 
சொரிந்தான் . பரவையார் 

காரணமாக மலர்ப் 


அவை 


48 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


படுக்கையிலே துயில முடியாதவளாய்த் தென்றற்காற்றை 
யும் நிலவினையும் பொறுக்கலாற்றாது படுக்கைவிட் 
டெழுந்து கூந்தலின் பாரத்திற்கு வருந்திச் சேடியரிடம் 
சொல்வாரானார் . திங்களானது என்னைச் சுடுதல் எத 
னால் ? சந்தனக்குழம்பாகிய நெருப்பைப் பனி நீரோடு 
விரவிப் பூசுகின்ற கொடியவர்களே ! 

இதை நீங்கள் 
செய்யாதீர்கள் ; இங்கே உலவுகின்ற நிலவும் தென்றலுந் 
தீயாய் வருகின்றன . சிவபெருமானிடம் அருள் பெற்றவர் 
நமக்கு அருள் செய்கின்றாரில்லை . இந்த நெடிய இராப் 
பொழுது எனக்கு விடியுமென்று தோன்றவில்லை . அடக்க 
முஞ் சால்பும் என்னிடத்திற் றங்கமாட்டா . என் நெஞ் 
சும் மார்பும் உலந்து போகின்றன . இத்துன்பம் என் 
னவோ . பலரும் கூடிச் செய்கின்ற செய்கையால் விளை 
வதோ தெரியவில்லை . காமன் அருகினின்றும் விலக மாட் 
டான் . சிவபெருமானது திருவருள் பெற்ற நம்பியாரூரர் 
யான் படுந்துயரத்தை யறிய மாட்டார் . திருவாரூர்க் 
கடவுளே , உம்மைத்தவிர என் துயரத்தை யாரறிவார் ? 
உம்மிடம் அன்பிலாதவர் போல நான் இவ்வாறு தளர்ச்சி 
யுறலாமா என்றுரைத்து வருந்தினர் . அப்போது பரவை 
யார்க்கும் வன்றொண்டர்க்கும் மணம் நடத்தும்படியாகத் 
திருவாரூர்ப்பெருமான் தமது அடியார்கட்குக் கட்டளை 
யிட்டார் . விடிந்தவுடன் அடியார்கள் இருவருக்கும் மங் 
கலம் நிகழ்வித்தார்கள் . திருநாவலூரர் 

பரவையின் 
துணைகொண்டு யோக நெறியிற் பயின்றனர் . அவர் சிவ 
பெருமானது திருவடிகளைச் சிந்தையிலுஞ் சென்னியிலும் 
அமைத்துப் பாமாலை சூட்டி வழிபாடு செய்வதோடு பரவை 
யுடன் கூடி விளையாட்டயர்ந்தார் . 

பரவையாருடன் சுந்தரமூர்த்தி திருமாளிகையிலும் , 
பொழில்களிலும் , தாமரைத்தடாகக் கரைகளிலுஞ் 
செய்குன்றிலும் , திண்ணைகளிலும் இருந்து விளையாடிக், 


பரவையார் திருமணம் 


49 


45 


குளிர்ந்த முத்துப்பந்தலின் கீழ் இட்ட மலரணையினுந் 
தங்கி மகிழ்ந்திருக்கும் நாளிலே ஒருநாள் சிவபெருமானைத் 
திருக்கோயிலிற்சென்று தொழும் விருப்பத்தோடு விண் 
ணவரும் புகழும் அழகிய பட்டாடையுடுத்து , சந்தனக் 
குழம்பொடு கலந்த குங்குமச்சாந்து பூசி , சுழிய மென்னும் 
தலையணியும் , பிற ஒள்ளிய மணிக்கலன்களு மணிந்து , 
இந்திரச் செல்வத்திற்கு மேற்பட்ட செல்வச்சிறப்பு 
விளங்கக் கையினில் அழகிய பொற்கோலுங் காதினில் 
இலங்குங் காதணியுந் தோளின் மேற் பூணூலும் நெற்றி 
யிலே திருநீறுந் தரித்துக்கொண்டு , இக்கோலம் இவருக்கு 
அழகாயிருக்கிறதென்று அணியிழைமகளிர் புகழ , விளங் 
குஞ் சைவத்திருக்கோலத்தோடு நம்பியாரூரர் திருவீதியில் 
எழுந்தருளினார் . இருபக்கத்திலும் வேறு வேறாக வரு 
கின்ற கூட்டங்கள் திருநாவலூரில் அவதரித்த நற்றவக் 
களிறே என்றும் , சிவபெருமானுக்கு அடியவரே என்றும் , 
‘ திருவாரூர் மறையவர் தலைவரே என்றும் வன்றொண் 
டரைப் போற்றித் துதித்துச் சென்றனர் . முன் போகின் 
றவர்கள் தங்கள் கையில் ஆட்டுக்கடா , குரங்கு , கோழி , 
காடை , கவுதாரி , இவைகளைப் பிடித்துக்கொண்டு அவை 
களுக்குரிய குறிப்பு மொழிகளைப் பயிற்றிச்செல்ல , 
உயர்ந்த மலர்ப் பூங்கூடை சுமப்பாரும் 

நறுமணங்கள் 
ஏந்துவாரும் அடைப்பை தாங்குகின்றவர்களுஞ் சூழ்ந்து 
வர , மாதர்கள் மயல்கொள்ளத் திருநாவலூரர் திருவீதியி 
லெழுந்தருளிப் புற்றிடங்கொண்டார் திருக்கோயிலை வந் 
தடைந்தார் . திருக்கோயிலின் முன்னுள்ள தேவாசிரியன் 
மண்டபத்திலே , நிலவுலகத்தில் வாழும் அடியார்கள் 
எண்ணிலாதோர் கூடியிருந்தபொழுது சுந்தரமூர்த்திகள் , 
இறைவன் என்னை இவர்களுக்கு அடியவனாக்குங்காலம் 
எப்பொழுதோவென நினைந்து திருநெடுவாயிலை வணங்கிச் , 
சிவபெருமான் எதிராகத் தோன்றிக் காட்சி கொடுக்க 


50 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ஈந்தன , 


அவரது திருவடிகளை வணங்கிச் சென்னிமேற்கொண்டு 
திருவடிப் புகழ்மாலை செப்பினர் . அன்பர்களது உள்ளத் 
தில் அலர்ந்த செந்தாமரையாய் நிலைத்த பேரின்பத்தைத் 
தரவல்ல மலரவடிகள் சிறியேனாகிய எனக்கும் அத்தேனை 

உலகுய்யும் பொருட்டுப் பொன்னம்பலத்தில் 
நடனஞ் செய்தன , எமன் உயிர் போகும்படி சினந்தன , 
உமையவள் திருக்கையால் தடவச் சிவந்தன , தவறாத 
பெருந் தவத்தினருடைய நெஞ்சில் விளங்கின, தம்மை 
நினையாதவரைப் பிறவித்துன்பத்தில் அழுத்தின , நாத 
தத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட ஒளியுடையன , மாலும் 
அயனுங் காணாத எல்லையுடையன , மறைக்கு திரைமேலே 
ஏறிவருவன , அறிவிலாதேனுடைய 

பிழைகளைப் 
பொறுத்து ஆண்டு கொண்டன , மேல்வருந் துன்பத்தைத் 
தீர்ப்பதற்கு இசைந்தன என்றிவ்வாறு துதித்து நின்ற 
நம்பியாரூரர்க்கு அடியார்க் கடியராந் தன்மையை அருள் 
செய்யக் கருதி அடியார்களது பரம்பரைத் தொண்டை 
அவர்க்கு உணர்த்தி அவர்கள் பெருமையை இனிது விளக் 
கினார் . 

பெருமையாற் றம்மையொப்பார் 

பேணலா லெம்மைப் பெற்றார் 
ஒருமையா லுலகை வெல்வா 

ரூனமே லொன்று மில்லார் 
அருமையா நிலையினின்றா 

ரன்பினா லின்ப மார்வார் 
இருமையுங் கடந்து நின்றா 

ரிவரை நீ யடைவா யென்று 
சிவபெருமான் அருளிச்செய்ய , திருநாவலூரர் குற்றங் 
தீரும் வழியைத் தாம் பெற்றதாகக் கருதிச் சிவபெருமானை 
எதிர் வணங்கித் துதிக்கச் , சிவபெருமான் * நீ அவர்கள் 
மீது நிறைசொன்மாலை பாடுக என்றனர் . அப்போது 


பரவையார் திருமணம் --- 


51 


சுந்தரமூர்த்தி பாடும் வகையை அடியேன் அறியேன் : 

அடியெடுத்துக்கொடுத்தருள் செய்யவேண்டு 
மெனச் , சிவபெருமான் தில்லைவாழந்தணர்த மடியார்க்கு 
மடியே னென்று அடி எடுத்துக்கொடுக்க , வன்றொண்டர் 
திருவருளினாலே பாடத் தொடங்கினர் . 

சிவபெருமான் மறைந்துவிட , நமது நாயனார் அடியார் 
களை அடைதற் பொருட்டுத் தேவாசிரியன் மண்டபத்திற் 
குச் செல் "லுவாராய்த் தமது உயர்காட்சிக்குப் புலனாய 
திருக்கூட்டத்தைப் பன்முறை நிலமுறத் தாழ்ந்திறைஞ்சி , 
அழியா வீரமுடைய அன்பர்களைத் தனித்தனி அடியே 
னென்று வைத்துப் பாடித் தொகை யடியாரையும் பாடித் 
திருத்தொண்டத் தொகையை முடித்தார் . பின்னர்ச் சிவ 
னடியார் எல்லாரும் பேருவகை யெய்தும் வண்ணம் திருக் 
கூட்டத்தின் நடுவிற்சென்றிருந்தார் . திருத்தொண்டத் 
தொகையிற் கூறிய முறையிலேயே ஆசிரியர் சேக்கிழார் 
பெரியபுராண நாயன்மார் வரலாற்றை வகுத்து விரித் 
துரைசெய்தனர் . 


ஆராய்ச்சி 


நமது நாயனார் சீர்காழிக்குச் சென்றகாலை சிவபெரு 
மான் திருஞான சம்பந்தருக்குக் காட்சி கொடுத்தவாறே 
இவர்க்கும் அம்மையப்பராய் எழுந்தருளிக் காட்சி 
கொடுத்தது வியக்கற்பாலதே . மேலுங் கயிலையில் வீற் 
றிருந்தபடியே அங்கே காட்சி கொடுத்ததாகவும் அறிகின் 
றோம் . கயிலையில் இறைவன் அம்மையப்பராய் வீற்றிருக் 
குந் தன்மை இதனாலும் உணரப்படும் . அதனை ஆசிரியர் 
சேக்கிழார் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துள்ளும் 
விளக்கினார் . திருநாவலூரர் அப்பர் சுவாமிகள் தொண்டு 
செய்த திருவதிகையை மிதித்தற்கு அஞ்சியது போலவே 
ஆளுடைய பிள்ளையார் அவதரித்த இடத்தையும் மிதித் 


* 52 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


தற்கு அஞ்சினர் . சம்பந்தருக்கு முற்பிறப்பின் சார்பினால் 
இறைவன் அம்மையப்பராய்த் தோன்றி யருளியதுபோலச் 
சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவரது . கயிலைச்சார்பு 
காரணமாகக் கயிலைத் திருக்கோலங் காட்டினர் போலும் . 
தேவார முதல்வர் மூவரும் இந்நிலவுலகத்திலேயே சிவனா 
ரது கயிலைத் திருக்கோலங்கண்டனரென்பது பெறப்படு 
கின்றது . சிவபெருமான் திருவடி சூட்டு தலையே திருநாவுக் 
கரசர் பெரிதும் வேண்டிப் பெற்றன ராதலின் , அவரை 
அன்போடு நினைந்திருந்த சுந்தரமூர்த்திகளுக்கும் இறை 
வன் திருவதிகையிலே திருவடி சூட்டினர் . திருஞான 
சம்பந்தர் தோணியப்பரை நோக்கி அவரது திருக்கோலங் 
காண்பான் அம்மே யப்பாவென் றழுதனராதலின் , அவ 
ருக்கு நல்கின திருக்கோலக் காட்சியினையே திருநாவ 
லூரர்க்கும் அவ்விடத்து நல்கினாரென்க , 

சுந்தரமூர்த்திகளும் திருவெண்ணெய் நல்லூரிலே 
சிவபெருமானை இன்னாரென்று அறிய விரும்பினமையால் , 
அவருக்கும் விடைமேற் றோன்றித் தமது வடிவத்தைக் 
காட்டியருளினார் . இவற்றாற் பேரன்பர்க்கும் அவரைச் 
சார்ந்தார்க்கும் அன்னோர் வேண்டிய முறையிலே வேண் 
டிய உருவொடு தோன்றி இறைவர் அருள் செய்வரென்று 
தெளிக . 

மந்திரங்களாலும் எளிதில் அறியமுடியாது ஞானத் 
தாலேயே இறைவன் அறியற்பாலனாகலின் , அவனை ஆசிரி 
--யர் சேக்கிழார் இருக்கு ஓலமிடும் பெருமா னென்றார் .. 
இறைவனது திருக்கோலக் காட்சியில் அழுந்திப் பேரின்பந் 
துய்த்த திருநாவலூரற்குத் திருக்கோல மறைந்தவுடன் 
வெருக்கொள்ளுதல் இயல்பாமன்றோ ? திருநாவுக்கரசருந் 
திருவையாற்றிற் கயிலைக்காட்சி கண்டபோது 
மறைந்தவுடன் அயர்ந்தனரென்பது குறிக்கப்பட்டது . 
உணர்வில் நேர்வருஞ் சிவபோகத்தை ஐம்புலனள வினுந் 


பரவையார் திருமணம் 

53 : 
தமது திருக்காட்சியால் இறைவன் அருளப் பெற்றவருக்கு: 
அவ்வெளிய இனிய நுகர்ச்சி மாறியவுடன் சிறிது அயர்வு , 
வருதல் இயல்பேயா மென்க . 

இறைவன் தனது பேரன்பர்க்குச் சிறப்பாகத் திரு 
வருள் புரிதல் நமது நாயனார் திருவாரூர்க்குச் சென்ற 
காலை அவரை எதிர்கொள்ளும்படி அவ்வூர் அடியார்களுக் 
* குக் கட்டளையிட்டமையால் இனிது விளங்கும் . அவர் 
எவ்வாறு கட்டளையிட்டாரென்று ஆசிரியர் சேக்கிழார் 
விளக்கவில்லை . உள் நின் றுணர்த்துவதைப் பலர் அறிய 
மாட்டாராதலாலும் , வெளிப்பட்டுணர்த்துவது பேரன் 
பர்க்கேயா மாதலாலுங் கனவிற்றோன்றி இறைவன் 
கட்டளையிட்டனரென்று கொள்ள இடமுண்டு. எம்பிரா 
னாரருள் தான் இருந்த பரிசு இது வென்று அடியார்கள் 
வியப்புற்றதனாலும் அது தெளியப்படும் . சிவஞானிகள் 
உடல் , பொருள் , ஆவி மூன்றையும் இறைவன்பா லொப்பு 
வித்து யானென தென்னுஞ் செருக்கற்று அவனருள் வழி 
நிற்பாராதலின் , அவர்கட்குரியவைகளை இறைவனே முற் 
பட்டுச் செய்விப்பன் என்பதையும் , இச்சரித்திரப் பகுதி 
விளக்குகின்றது . 

திருநாவலூரரை வரவேற்கும்படி 
இறைவன் பணித்தது அவருடைய பெருமையைப் பிற அடி 
யார்கட்கு இனிது விளக்குதற் பொருட்டும் , அவருக்கு 
முன் வினைப் பயனாய் வரும் போக நுகர்ச்சிக்கு அன்னார் 
துணைநிற்றற் பொருட்டு மென்க . மணஞ்செய்ய வருவாரை 
மகிழ்ச்சியோடு வரவேற்றல் பெரிதும் பொருத்தமுடைய 
தொன்றாமாதலின் , இறைவன் அங்ஙனம் 

செய்வித்தன 
னென்க . தில்லைக்கு நமது நாயனார் சென்றகாலை ஆங் 
கிருந்த அடியார் தாமே வரவேற்றனர் . தில்லை திருநாவ 
லூர்க்குச் சேயதன்றாகலின் , அங்குள்ளார் அவர் பெரு 
மையை எளிதாகக் கேட்டறிந்திருத்தல் கூடும் . திருவாரூர் 
சேய்த்தாதலின் , அவ்வூரார் அவர் பெருமையை நன்கறியா 


54 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


திருத்தலுங்கூடும் . ஆதலா லவர்கட்கு நாயனாரின் பெரு 
மையை இறைவர் உணர்த்தினர்போலும் . மேலும் திருவா 
-ரூர்க்கு வா எனத் 

த் தில்லையிலே சுந்தரமூர்த்திகளுக்கு 
இறைவர் ஆணை . தந்தமையால் , தாமழைக்க வருகின்ற 
--வரைத் தாம் எதிர்கொள்வித்தலுங் கடனாதல் தெளிக . 
மன்னர் ஆணையால் மன்னரிடத்திற்குச் செல்லுகின்ற 
வரை மன்னரது ஏவலாளர் வரவேற்றல் உரியதொன் 
றாதல்போல ஈண்டுங் கொள்க . இறைவன் கட்டளை 
பெற்ற அடியார் நாயனார் பெருமையை உணர்ந்தாரென் 
பது ‘ நம்பிரானுவா ரவரன்றே என்று அவர்கள் எழுந்தமை 
-யால் அறியப்படும் . அவர்களுள் ஒருவருஞ் சுந்தரமூர்த்தி 
--களைப்போல இறைவன் திருவருளினை அளவற்ற முறை 
யிற் பெறாமையால் , அவரைத் தம்பிரானாக அவர்கள் 
கருதியதும் பொருந்துவதே . 
திருவாரூரினை 

விண்ணவருலகென அணிபெறச் 
செய்து நாயனாரை அடியவர்கள் வரவேற்கக் கருதினமை 
யால் உம்பர்நா டிழிந்ததென , எதிர்கொள்ள உடனெழுந்தார் , 
என்றனர் ஆசிரியர் சேக்கிழார் . கொடி எடுத்தல் , தோர 
ணங்கட்டுதல் , கமுகு , மாவிலை , வாழை முதலியவற்றாற் 
கவினுறுவித்தல் , பொன்னாலாகிய நிறைகுடமமைத்தல் , 
மணிவிளக்கு வைத்தல் , திண்ணைகளில் மணிகள் பதித் 
தல் , சந்தனக் குழம்பால் மெழுக்கிடுதல் , உமியற்ற 
பொரியும் பொற்சுண்ணமும் முத்தும் மணியும் நிறை 
குடம் வைக்குந் திண்ணைகளிற் பரப்புதல் , மகரந்தஞ் 
சொரிதல் , நறுமலர் மாலை நாற்றுதல் , பூம்பந்தர் அமைத் 
தல் , வீதிகளிற் பன்னீர் தெளித்தல் , இனிய குரலாலும் 
இசைக் கருவிகளாலும் இசை பாடுதல் , மேடைகளிற் 
பெண்டிர் நடம் பயிலுதல் என்னும் இவைகள் வரு 
வோர்க்கு உயர்வு செய்யும் அக்காலத்து வழக்கங்கள் 
போலும் . மாளிகை என்பது தனித்தனி மக்கட்குரிய 


பரவையார் திருமணம் 

55 
இல்லங்களையும் , மண்டபமென்பது பொது விடங்களையும் 
உணர்த்தும் போலும் ! 

நம்பியாரூரர் இறைவனது பெருமையுணருஞ் சால் 
பும் தம் குறையுணருந் தாழ்வும் அடியாரைப் பெரியரென 
மதிக்கும் ஆர்வமும் உடையராதலின் , திருவீதியிற் சென்ற 
காலை அவர் . எம்மையுமாள்வரோ கேளீர் என்று நவின்றனர் 
போலும் . அடியாரைத் தொழுது ஆண்டானை வணங்கும் 
முறை திருவாரூரின்கண் நிகழ்ந்தது . அடியாருறையுந் 
தேவாசிரியன் மண்டபம் திருக்கோவிலுக்கு முன் இருந்த 
மையால் அம்மண்டபத்தைத் தொழுது திருக்கோயிலுட் 
செல்லுதல் வழக்கமாயிற்று . அவ்வண்ணமே 

சுந்தர 
மூர்த்திகளும் தேவாசிரியனைத் தொழுது திருக்கோயிலுட் 
புகுந்தார் . உயிரானது தனக்குயிராகிய இறைவனோடு 
அன்பாற் கலந்த விடத்துப் பாசக்கட்டற்று வியாபக 
முறுதலினாலும் , அதனால் மெய்ப்பாடு நிகழ்ந்து உடம்பி 
லுள்ள நரம்புகள் நெகிழ்ந்து அருளமுதந்தோய்தலாலும் , 
உள்ளத்திலெழும் அன்பு 

காரணமாக உச்சிமேற் 
கைகுவித்தல் முதலிய புறவழிபாடு நிகழ்தலாலும் ஊனும் 
உயிரும் உருக்குமன்பால் உச்சிகுவித்த செங்கைகளோடும் 
என்றார் . 

சிவபெருமான் அவரை வரவேற்றதனால் திருக்கோயி 
லுக்கே முதல் முதல் விரைந்து சென்றாரேயொழியத் 
திருமடம் முதலிய பிற இடங்களிற் சென்று தங்கவில்லை . 
திருமகள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற தலமாத 
லின் , அவ்வூருக்கும் அவ்வூரிலுள்ள திருக்குளத்திற்கும் 
அவளுடைய 

பெயர் அமைந்தது . அவ்வூரைக் கமலை 
என்றும் 

திருக்குளத்தைக் கமலாலயமென்றுங் கூறும் . 
திருவாரூர் என்ற சொல்லும் இக்கருத்துப்பற்றி வந்ததே . 
அச்சொல் திரு ஆர் ஊர் என்று பிரிந்து இலக்குமி பொருந் 
திய இடம் என்று பொருள்படும் . புற்றினைத் தமக்கு 


56 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


ஆண்டு இடமாகக் கொண்டமையால் அது முதற்பூதத்தல 
மென்றுங் கூறுப . 

விண்ணுறை தேவர்கள் நிலவுலகத்திலுள்ள 
திருப்பதிகளிற் கடவுளைப் 

பூசனை 

புரிந்தனரென்று 
கேள்விப்படுகின்றோம் . 

" வானிடத் தவருமண்மேல் வந்தரன் தனையர்ச்சிக்கில் " 
என்றதுங் காண்க . 
" எந்தமது சிந்தைபிரி யாதபெரு மானென 

இறைஞ்தி இறைஞ்சி இமையோர் 
வந்து துதி செய்யவளர் தீபமொடு தூபமலி 

வாய்மையதனால் ” 
என்ற தேவாரமும் இதனை வற்புறுத்தும் . மக்களாக 
உடம்பெடுத்தோர் எடுத்த உடம்பை நீத்து விண்ணு 
லகம் புகுந்தகாலையும் , நிலவுலகத்தில் இறைவனை வழி 
பட்ட உணர்ச்சியானது சில உயிர்களுக்கு மாறாதிருக்கு 
மென்றும் , விண்ணவர்கள் ஓரிடத்திற் சென்று தங்கி ஓர் 
எல்லைக்குட்படாமல் , விரும்பிய இடங்கட்கு நுண்ணுடம் 
போடு செல்லும் ஆற்றல் படைத்தோரென்றும் , நில 
உலகத்திலுள்ள திருக்கோயில்களில் மக்கள் கண்ணிற் 
குப் புலனாகாது சென்று இறைவனை வழுத்துதல் இயல்வ 
தொன்றே யாமெனவும் , பிற்பிறப்பாராய்ச்சி வல்லார் 
கூறுப . 

இறந்தோர் மக்களுக்கு ஆவேசமுகத்தாற் 
றம்மையறிவித்தல் கூடுமென்றும் , மக்களுள்ளுந் 
யோகிகள் யோகக் காட்சியால் விண்ணவ ரியக்கத்தை 
யறிதல் கூடுமென்றும் , உடல் நீத்தார் நிலையை ஆராயும் 
அறிஞர் முற்காலத்தில் இந்நாட்டிலும் , இக்காலத்தில் 
மேலை நாட்டிலுங் கருதுகின்றார்கள் . இவ்வாராய்ச்சியைக் 
கண்கொண்டு பார்ப்பவருக்குத் திருமகள் திருவாரூரில் 
இறைவனைப் பூசித்த சரிதம் பொய்யாகத் தோன்றாது . 


தக்க 


பரவையார் திருமணம் 


57 


ஐந்துறுப்பாலும் எட்டுறுப்பாலும் வழிபடும் முறை இக் 
காலத்திலும் , முறையே பெண்டிர்மாட்டும் ஆடவர்பாலும் , 
நிகழக்காண்கின்றோம் . சுந்தரமூர்த்திகள் திருவாயிலுக் 
கருகேஐந்துறுப்பால் வணங்கினரெனவும் , திருக்கோயி 
லுட் சென்றகாலை இருவகை வணக்கமுஞ் செய்தனரென 
வும் புராணங் கூறுவதால் ஆடவர்க்கு இருவகை வணக்க 
மும் உரியன என்று அறிகின்றோம் . சிவபெருமான் உமை 
யம்மையோடு விளங்கித் திருவிளையாடல்க னியற்றுவது 
போலச் சுந்தரமூர்த்தியும் ஓர் வாழ்க்கைத் துணையோடு 
முன்வினைப்பயனால் நுகரவேண்டியதை நுகர்ந்தின் புற்று 
அடியார் நடுவே நற்றவத்திற் சாரும் உள்ளமும் , புறத்தே 
இன்ப வாழ்க்கைக்குரிய கவினுரு வேடமுங்கொண்டு 
நிலவுவது ஓர் விளையாட்டாமாகலின் , மண்மேல் விளை 
யாடுவா யென்ற அருள்வாக்கு எழுந்ததுபோலும் . முன் 
வினைக்குத் தக்கவாறு சுந்தரமூர்த்திகள் கூடிவாழ்தற் 
குரிய நங்கை திருவாரூரில் உதித்தமையால் அவ்விடத்தே 
மணக்கோலங்கொள்ளும்படி இறைவன் கட்டளையிட்டன 
னென்க . தடுத்தாட்கொண்ட காலத்தும் அதற்குப் 
பின்னும் இறைவன் சுந்தரமூர்த்திகளைத் தோழமைக் 
குரிய முறையிலேயே நடத்திவந்தமையால் , தோழமை 
யாக உமக்கு நம்மைத் தந்தனம் என்று அருளிச்செய் 
தனர் என்க . சுந்தரமூர்த்திகள் தமக்குக் கிடைத்தற்கரிய 
பெருநிலையை நினைதொறும் நினைதொறும் இறைவனது 
பேரருட்பெற்றியையும் தமது தோழமையையும் உணர் 
வதாலெழும் பேரானந்தப் பெருவெள்ளத்தில் திளைத் 
தாடினமையால் , இறுமாப்படைந்தனர் என்பார் வென்றி 
அடல் விடை போல் நடந்து என்றார் . திருநாவுக்கரசர் இறுமாநீ 
திருப்பன்கொலோ என்றதுங் காண்க . அங்ஙனம் இறுமாப் 
படைதல் செருக்காகமாட்டாது . தற்பெருமை பாராட்டி 
மகிழ்வெய்துவோனே அகந்தையுடையான் என்னப்படு 

615--5 


58 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


வான் . பாசக்கட்டு நீங்கிச் சிவப்பேறுற்ற உயிரானது 
மனக்கவலை நீங்கி 

நீங்கி மாண்பெரு மகிழ்ச்சி யெய்துதல் 
இயல்பே . அகமகிழ்ச்சியால்வந்த மெய்ப்பாடே இங்கே 
இறுமாப்பெனப்பட்டது . இறைவன் தம்மைத் தோழமை 
யாகக் கொண்டமையாலும் விளையாடுவா யென்று பணித் 
தமையாலும் தமது குறைகளை இறைவன் 

எளிதிற் 
பொறுத்தருள்வ னென்ற நம்பிக்கையும் இறைவன்பாற் 
குறையிரந்து நிறைவெய்துந் தனி உரிமையுணர்ச்சியுமே 
சுந்தரமூர்த்திகளுக்கு மனக்கவலையை மாற்றியன . இறை 
வன் சுந்தரவேடங் கொள்ளும்படி தம்மைக் கட்டளை 
யிட்டதற்காக அவர் மகிழவில்லை. அச்சமயத்தில் தான் 
ஒருத்தியை மணக்கவேண்டுமென்ற எண்ணங்கூட அவ 
ருக்கு இல்லை . இறைவனது கட்டளையை மறாதபடி 
அழகிய திருக்கோலங் கொண்டவிடத்தும் திருவெண் 
ணீறு , கண்டிகை என்னு மிவற்றை அவர் அழகுபெற 
அணிந்து கொண்டமையால் , சைவ விடங்கி னணிபுனைந்து 
என்றார் . 

திருவாரூர் மிகவும் பழமையான திருப்பதி என்பது 
திருநாவுக்கரசரது “ ஒருவனு யுலகேத்த நின்ற நாளோ " என்று 
தொடங்குந் திருத்தாண்டகத்திற் குறிக்கப்பட்டதாகலின் , 
அதனை எல்லையில்லாத் திருநகர் என்றனர் ஆசிரியர் சேக் 
கிழார் . சகலர்க்குரிய புவனங்களிலெல்லாஞ் சிறந்ததாய்ப் 
பிரகிருதி முடிவிலுள்ள சிவலோகமே பிற எவற்றினுஞ் 
சிறத்தலால் அதனை முதற்பெருங்கயிலை என்றார் . சிவ 
பெருமான் தேவர் முனிவர்கட்கு அருள் செய்வான் அம்மை 
அப்பராய்ச் சிறந்து விளங்கும் இடம் கயிலை யெனப்படும் . 
அத்தகைய இடங்கள் இமயமலைக்கண்ணும் , மேருவிலும் , 
அண்டத்தின் முடிவிலும் உள்ளன . அவையாவுங் கயிலை 
என்ற பெயரால் அழைக்கப்படும் . அவை யாவற்றினுஞ் 
சிறந்த இடத்தையே முதற்பெருங் கயிலை என்றார் . 


பரவையார் திருமணம் 


59 


இமயமலைக்கயிலை நிலவுலகத்தினர் போற்றுதற்குரிய 
முதலிடமாகலின் , முதற்பெருங்கயிலை என்றாரென்றலு 
மொன்று . சிவயோகத்தின் பயனாக அக்கயிலைக்கட் சாரூ 
பம் பெற்ற பெண் அடியார்களுட் சிறந்தவர் கமலினி 
என்பவராவர். திருமகளொத்த பெருமையுடையராகலின் 
இலக்குமி பூசனை புரிந்த திருப்பதியின் கண்ணேயே அவள் 
பிறந்தனள் போலும் . எல்லாராலும் பரவப்படுதலின் பர 
வையர் என்றபெயர் அவளுக்கு அமைந்ததுபோலும் ! 
உருத்திர கணிகையர் என்பவர்கள் உருத்திர மூர்த்தி 
யாகிய 

சிவபெருமானுக்குத் தொண்டுசெய்யும் பணிப் 
பெண்களாவர் ; அன்னோர் ஆதியில் தம் பெற்றோருக்கு 
வரத்தினாலுதித்து இறைவர் பணிக்கேயென விடுக்கப் 
பட்ட பெண்மணிகளென்பர் . அவ் வழக்கம் செங்குந்தர் 
மரபில் உண்டென்பர் . இறைவர் பணியையே தமது 
கடமையாகக்கொண்டு மக்கள் 

மக்கள் பணிசெய்யக்கருதாமை 
யின் , அவர்கள் மணஞ்செய்து கொள்ளாமல் வாழ்ந்தா 
ராதலின் பதியிலார் எனப்பட்டார்கள் ! ஆதியில் அவர் 
கள் துறவு நிலையி லிருந்தனர் எனவும் , பிற்றைக்காலத்தில் 
ஆடவரொடு கூடி வாழ்தலை மேற்கொண்டாரெனவுங் 
கூறுப . 

இவர்கள் விதிமுறையின்றி விரும்பியவாறு பல 
ஆண்மக்களொடுகூடி வாழ்க்கை நடத்தும் வேசையர் 
போலாது உயர்குல மக்களுள் விரும்பிய ஒருவரைக் கண 
வராகக்கொண்டு திருக்கோயிலில் ஆடல்பாடல் புரிந்தோ 
ராவர் . அன்னோர் இன்பவாழ்க்கையிற் றலைசிறந்தவரா 
தலின் போகப்பயன் துய்க்கவந்த நாயனார்க்கு உரிய 
கமலினி இம்மரபினுள் தோன்றினார் போலும் ! கண்ணிற் 
குப் பிணையினையும் , ஒள்ளிய சிறிய பற்களுக்கு அரும்பினை 
யும் , எயிற்றின் நீரிற்குத் தேனினையும் ,, இதழுக்குப் 
பவழத்தையும் , சாயலுக்குக் கொடியினையும் , நுதலுக்குப் 
பிறையினையும் , புருவத்திற்கு வில்லினையும் உவமை கூறு 


60 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


வது பாவலர் மரபாகலின் , அவையனைத்தையும் ஆசிரியர் 
ஒரு செய்யுளுள் அழகாகத் தொகுத்துரைத்தார் . அக் 
காலத்திற் சிறுமிகள் கழங்கு பந்து அம்மனை ஊசல் 
முதலிய விளையாட்டுகளிற் பயில்வதும் , இன்னிசை பாடு 
வதும் வழக்கமென்று தெரிகிறது . ஒருவருக்கு அன்பு 
விளைதல் முன்னைத் தவப்பயனென்பது பரவையார்க்கு 
இளமையிலேயே உமையம்மையை அன்பொடு பாடுங் 
குறிப்புத் தோன்றியதின் வைத்துணர்க . இறைவனை 
ஒருவனென்றும் ஒருவரென்றும் பகர்வது ஆசிரியர் சேக் 
கிழாரது வழக்கம் . இப்புராணத்தில் ஓங்கு பூங்கோயி 
லுள்ளார் ஒருவரை அன்பினோடும் பூங்கழல் வணங்க 
என்றதுபோலத் , திருநாவுக்கரசர் புராணத்தில் எவ்வு 
யிருக்கும் சான்றாகும் ஒருவனைத் தண்டமிழ் மாலைகள் சாத் 
தினரே என்றனர் . காஞ்சி என்பது பெண்டிர் இடை 
கண் அணியும் எண்கோவைமணி . மணிமேகலை என்பது 
எழுகோவை மணி . இவை பண்டையன . இக்காலத்திற் 
பெண் குழந்தைகள் அரைச் சதங்கையும் , ஏனைப்பெண் 
டிர் ஒட்டியாணமும் அணிவது வழக்கமாக இருக்கிறது . 

அகப்பொருள் நூலிற் கூறியவண்ணம் ஒத்த தலை 
வனுந் தலைவியுந் தாமே எதிர்ப்பட்டு மணத்தல் ஊழ்வினை 
யின் பயனாமாதலின் , ஆசிரியர் நற்பெரும் 

பான்மை 
கூட்ட என்றனர் . காட்சித் துறைக்குப் பின் ஐயம் குறிப் 
பறிதல் தெளிவு 

என்னும் துறைகள் வரற்பாலன . 
பண்டை நூல்களிலே காட்சியானது பொழிலகத்தே 
நிகழ்ந்ததாகக் குறித்திருப்பினும் , அது பிற இடங்களிலும் 
நிகழ்தல் கூடும் என்பது இதனால் விளங்குகின்றது . கம்ப 
ராமாயணம் மிதிலைக்காட்சிப் படலத்தில் இராமர் வீதி 
வழியாகச் செல்லுங்காலை ஒரு வீட்டின் மேலிடத்திற் 
சீதையை முதன் முதற் கண்டதாகக் குறிப்பிட்டிருக் 
கின்றது . சிவபெருமானது திருவருளினாலே நமது நாயனா 


பரவையார் திருமணம் 


61 


ரது திருமணம் நிகழ்ந்ததாகலின் , அக்கடவுளுடைய திருக் 
கோயில் வாயிலிலேயே நாயனார்க்கும் பரவையார்க்குங் 
காட்சி நிகழ்ந்தது பெரிதும் பொருத்தமா மென்க . காட்சி 
யின் பின் நிகழும் ஐயத்துறையினைக் கற்பகத்தின் பூங் 
கொம்போ " என்று தொடங்கும் பாட்டில் ஆசிரியர் விரித் 
துரைத்தார் . பரவையார்க்கும் ஐயம் நிகழ்ந்ததாகத் தெரி 
கின்றது . ஐயத்தினைத் தெரித்தல் தலைவனுக்கே சிறக்கு 
மாயினும் நினைவின்கண் ஐயப்பாடுறுதல் தலைவிக்கும் 
இயல்வதொன்றே . “ இவன் யாரோ என நினைந்தார் " 
என்றது காண்க . நாயனார் கருத்தும் பரவையார் கருத் 
தும் மிகவும் ஒத்த இயல்புடையன என்பது அவர்களது 
ஐயப்பாட்டு முறையால் தெளியப்படும் . “ கற்பகத்தின் 
பூங்கொம்போ " என்பது “ இந்திரன் மகளோ ” என்னுங் 
குறிப்புப்பொருளை யுணர்த்தும் . இதற்கேற்பப் பரவை 
யார் சுந்தரமூர்த்தியை இந்திரன் மகளை மணந்த 
முருகனே ! 

என்று ஐயுற்றார் . 

" காமன் தன் பெரு 
வாழ்வோ ” என்றதால் காமன் மனைவிபோன்ற ஒரு மடக் 
கொடியோ ! என்று நாயனார் ஐயுற்றனர் என்பது புலனாம் . 
இதற்கொத்த முறையிலேயே பரவையாரும் “ பெருகொளி 
யால் தன்னேரில் மாரனோ " என நினைந்தார் . அழகிய 
திருவுரு உடைமையாலும் பெறலருந்திருவருள் பெற்றமை 
யாலும் நிகரற்ற காமன் என்று நம் நாயனார் கருதப் 
பட்டார் . பரவையார் இறைவனைத் தொழும் பெரும் 
பேறு பெற்றவராதலின் , “ பொற்புடைய புண்ணியத்தின் 
புண்ணியமோ " 

என்று 

கருதப்பட்டார் . புண்ணியம் 
என்ற சொல் காவமைத்தல் குளந்தொடுதல் முதலிய 
அறச்செயல்களை உணர்த்தும் . இவற்றினுஞ் சிறந்தது 
இறைவனை வழிபடுதல் . ஆதலால் இறை வழிபாடு ‘ புண் 
ணியத்தின் புண்ணியம் எனப்பட்டது . பயன் கருதாது 
முழுமுதற்கடவுளை வழிபடச்செல்லும் ஆர்வமிகுதியின் 


ப 


62 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


அழகுதோன்றப் பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணி 
யமோ என்றார் . “ உண்ணிறையுங் குணநான்கும் ஒரு 
புடைசாய்ந்தன எனினுங் , கண்ணுதலைத் தொழுமன்பே 
கைக்கொண்டு செலவுய்ப்ப " என்றது இதனை வலியுறுத் 
துதல் காண்க . நமது நாயனார் பெரும்பாவலராதலின் 
பரவையரது வனப்பினை உவமையால் விரித்துணர்ந்தார் . 
முகில் போன்ற கூந்தலையும் , வில்லனைய புருவத்தையும் , 
குவளை போன்ற கண்ணையும் , பவள இதழையும் , மதி 
யனைய திருமுகத்தையும் , கொடியனைய ஒல்கிய தோற்றத் 
தையும் , இயற்கை நன் மணமுடைய மேனியையும் உடைய 
வர் பரவையாரென்பார் , " புயல் சுமந்து விற்குவளைப் 
பவளமலர் மதிபூத்த விரைக் கொடியோ என்றார் . 

தன்னேரில் மாரனோ என்ற பரவையார் நாயனாரது 
அழகினைப் பெறவைத்தார் . நாயனார் அற்புதமோ என்று 
வியந்ததற்கொப்பப் பரவையார் • தார்மார்பின் விஞ்சை 
யனோ என்று கருதினார் . விஞ்சையன் என்பது மந்திரம் 
வல்லான் என்ற பொருளையுடையது . மந்திரத்தால் மனத் 
தைக் கவர்வதுபோலத் தன்மனம் திரித்தவரை விஞ்சை 
யன் என்னல் இயல்பு . மனந் திரிபுற்று மாலையிடற் 
குரியானென்று எண்ணினமையால் “ தார்மார்பன் 
றார் . நமது நாயனாரும் திருவெண்ணெய்நல்லூரில் இறை 
வனது திருவருள் பெற்றபின்னர்ப் பரவையாரைக்காணும் 
வரை தூய தவநெறியிலே சென்ற திருவுள்ளமுடையரா 
யிருந்தமையின் , பரவையாரது காட்சியால் உள்ளம் திரி 
புற்றகாலை அதனையோர் புதுமையாக உணர்ந்து இஃதோர் 
அற்புதமோ என்றார் . எவற்றையும் அருட்கண்ணாற் 
காணுந் திருநாவலூரர் பரவையாரையுஞ் சிவனாரது திரு 
வருளோடு தொடர்புபடுத்தச் சிவனருளோ என்றனர் . 
இதற்கேற்பப் பரவையாரும் “ மின்னேர்செஞ் சடையண் 
ணல் மெய்யருள் பெற் றுடையவனோ ” என்கின்றார் . திரு 


என் 


பரவையார் திருமணம் 


63 


வருட்பேற்றின் வலியை வெல்லும் வலிமை பிற எதற்கும் 
உண்டோ என்ற ஐயப்பாட்டினால் நமது நாயனார் " அறி 
யேன் என்று அதிசயித்தார் . ” மெய்யருள் பெற் றுடைய 
வன் என்றமையால் இவன் மக்களுட் சிறந்ததோர் அண் 
ணல் என்ற தெளிவும் , என் மனந்திரித்த இவன் என்றமை 
யால் குறிப்புணர்தலும் ஆகிய துறைகள் பெறப்பட்டன . 
* விரைக்கொடியோ என்றதனால் நானிலமடந்தை என் 
னுத் தெளிவும் , சிவனாரால் அருளப்பட்ட பெண்மணி 
என்றபொருளைச் சிவனருள் என்ற சொற்றொடர் 
உணர்த்துவதாற் குறிப்பறிதலும் நாயனார்க்கும் நிகழ்ந் 
தன என்பது பெறப்பட்டது . மனத்துட் புகாது மனந் 
திரித்த லின்மையின் ஒத்தகாதல் பெறப்பட்டது . 

அறிவு விளங்கச்செய்தலின் உடம்பானது விளக் 
கெனப்படும் . மாயாதனுவிளக்கம் என்றது மது . கவின் 
மிகுந்த உடம்பினை மணிவிளக்கென்றார் . எண்ணிய வண் 
ணம் ஒன்றைத் தோற்றுவிக்கும் ஆற்றல் திருவருட் சத்தி 
யால் அயன் பெற்றுள்ளானாதலின் , உள்ளத்தான் 
விதித்ததொரு மணிவிளக் கென்றார் . கையினால் எழுத 
முடியாமையால் அதனால் வந்த வருத்தத்தைத் தீர்த்தற் 
பொருட்டு மனத்தால் எத்துணை அழகாக நினைக்கமுடி 
யுமோ அத்துணை நயம்பெற அமைத்தனரென்பார் ‘ தன் 
வருத்தம் உற விதித்ததொரு மணிவிளக் கென்றார் . மூவுல 
கிலும் இன்பத்தை விரும்பினார் தலைசிறந்ததாகக் கரு 
தற்குரிய வனப்புடைய நங்கை என்பார் , மூவுலகின்பய 
னாகி என்றார் . மன்மதனார் இருவருக்கும் ஒத்தகாதலை 
விளைத்தலின் ‘ நடுநின்றார் படைமதனார் என்றார் . 
லானது அகத்தால் உணரப்படுவதாதலின் , பிறர்க்கு எளி 
திற் புலனாகாது ஆதலின் அயலறியா மனம்விரும்ப என் 
றார் . பரவையார் சுந்தரமூர்த்தியை மணப்பதற்கு முன் 
தூய நன்னெறியிலேயே நின்றமையால் , உம்பர்தரத் 


காத 


எனை 


64 

சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
தார்க்கும் சேர்வரியர் என்றனர் . ஃபேர்பரவை ” என்று 
தொடங்கும் பாட்டிற்குப் பரவை என்ற சொல் ஆறு அல் 
லது ஏழுபொருள்களில் வழங்கப்பட்டுள்ளது . இங்ஙனம் 
சொல்லணியமைத்தல் பெரிய புராணத்திற்குப் பிற்காலத் 
திலேதான் அந்தாதியிற் பெரிதும் வழங்கலாயிற்று . 

முன்வினைப்பயனைத் திருவருள் பெற்ற பேரறிஞரும் 
நுகர்வராதலின் , “ முன்றொடர்ந்து வருங்காதல் முறை 
மையினாற் றொடக்குண்டு ” என்றனர் . “ இடுக்கண்பட் 
டிருக்கினும் இரந்து யாரையும் விடுக்கிற் பிரானென்று 
வினவு வோமல்லோம் " என்றபடி , பேரன்பர்கள் தமது 
குறைகளைப் பிறர் யாவருக்கும் எடுத்துரையாமல் இறை 
வனையே வேண்டி அவைகளை நிறைவு செய்யப் பெறுவா 
ராகலின் , 

ஆட்கொண்டவர்பால் நண்ணுவன் 
என்று நமது நாயனார் திருக்கோயிலுட் சென்று வேண்டு 
வார் வேண்டுவதே கடவுளிடம் மெல்லியலார் தமை 
வேண்டி அடிபணிந்தார் . இரண்டுடற்கு உயிர் ஒன்றா 
னாற்போலப் பரவையாருந் திருநாவலூரருங் காதலாற் 
பிணிப்புண்டமையின் நாயனார் பரவையாரை இன்னுயி 
ராம் அன்ன மெனக் கருதித் தேடுவாராயினர் . 
நீக்கமுற்றுச் சிவன்கழற்கே மிகுந்த அன்புடையராய்த் 
திகழ்ந்த நாயனார் அவர் அன்பினும் மேம்பட்ட தோர் 
பற்றினைப் பரவையாரைக் காணும்வரை அறியாதிருந்த 
னர் . கண்ட பின்னர் தமது பேரன்பினையுங் கீழ்ப்படுத்து 
மேற்செல்லுமோர் அவாவினைக் கண்டு வியப்புற்றும் , அவ் 
வவாவினையுந் திருவருளின்பாலே சார்த்தும் இயல்புடை 
யாராதலின் “ ஈசனார் அருள் எந்நெறிச் சென்றதே என் 
நனர் . இங்ஙனர் திருவருளுடன் தமது அறிவை ஒட் 
டிப் பொருள்களை அறியும் அறிவே பேரறிஞர்க்குச் சிறப் 
பாகும் . புள்ளினங்கள் மாலைக்காலத்திற் றமது கூட் 
டிற்குச் சென்று தமது பெடையுடன் துயில்வதை நினைந்து 


பாச 


| பரவையார் திருமணம் 

65 
பிரிவுற்றகாதலர் வருந்துவாராதலின் , “ பையுண்மாலைத் 
தமியோர் பனிப்புற " வந்ததென்றார் . வானம் இருண்ட 
தற்கு மூன்று அழகான உவமைகளை ஆசிரியர் சேக்கிழார் 
ஒரு செய்யுளின்கண் 

அமைத்துள்ளார் . பெண்பாலார் 
ஆடவரினும் அடக்கத்திற் சிறந்தராதலின் தமது கருத்தி 
னைத் தெளிவுபட எடுத்துரைக்கமாட்டார் . ஆதலால் 
பெண்டிருள்ளத்தைத் தெளிபளிங்கிற்கு ஒப்பிடாமல் 
இருட்செறிவுக்கு ஒப்பிட்டார் . பரவையாரது உள்ளத் 
தைத் திருநாவலூரர் எளிதின் அறியமுடியாதிருந்த நிலை 
யில் வான்படர்ந்த இருள் மகளிர் மன மெனத் தோன்றி 
யதுபோலும் ! பரவையாருந் தமது துயரத்தை அலரும் 
நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்றுடையார் அவரோ 
அறியார் என்றார் . அகனன் பினையுங் கீழ்ப்படுத்தி 
மேலெழுந்த அவாவிற் கேதுவாகிய 

தமது முன்னை 
வல்வினை வஞ்சமாக்கள் தம் வல்வினையெனத் தோன் 
றியது போலும் ! வஞ்சனையால் மறைத்து 
இறைவன் மீதும் மலர்மாரி சொரிந்த காமன் தம்மாட்டுச் 
செய்யுங் கொடுஞ்செயலானது • வஞ்சமாக்கள் தம் வல் 
வினையெனத் தோன்றிய தென்பாரும் உளர் . 
யாரும் “ பலரும் புரியும் துயர்தா னிதுவோ படைமன் 
மதனார் புடைநின் றகலார் " என்றது காண்க . மலவிருளை 
ஓட்டுந் திருவைந்தெழுத்தினை உணர்ந்தோதா ருள்ளம் 
அறியாமையாற் கவரப்பட்டிருத்தலின் அஞ்செழுத்தும் 
உணரா நெஞ்சம்போல வானம் இருண்ட தென் றார் . 
பரவை மாட்டுள்ள காதலினால் இறைவன் திருவருளில் 
லாதார்போலத் தாமே தமக்குத் தோன்றினமையால் , அஞ் 
செழுத்துண ரா நெஞ்சத்தை அது 

அது நினைப்பூட்டிற்று . 
பரவையாரும் “ உமதன்பிலர்போல் யானோ உறுவேன் 
என்றனர் . இவற்றால் இருவர்கருத்தொருமை 

காணப் 
படும் . 


நின்று 


பரவை 


கட 


66 

சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
மூவகைப் பற்றினுள்ளும் நடுநின்ற பெண்பற்று 
கடத்தற்கரிய தென்றும் , பெருந்தவ முனிவர்பால் தோன் 
றியவிடத்து அதன் வலிமை தெற்றென விளங்குமென் 
றும் , ஆடவர் வீரங்குன்றிப் பெண்டிர்பாற்பற்றுவைத்தல் 
அவரது ஆண்மையைப் பெண்டிர் பழித்து நகையாடற் 
கேதுவென்றும் நகைச்சுவை தோன்றப் புனைந்துரைக்கும் 
ஆசிரியர் , 
“ மறுவில் சிந்தை வன்றொண்டர் வருந்தினால் 
இறும ருங் குலார்க் கியார் பிழைப்பா ரென்று 
நறுமலர்க் கங்குல் நங்கைமுன் கொண்டபுன் 

முறுவலென்ன முகிழ்த்தது வெண்ணிலா 
என்றனர் . குமுதத்தின் மலர்ச்சியைப் பயிர்ப்பு மிக்க 
குலமாதர் மகிழ்ச்சிக்கு உவமித்தது சிறந்ததோர் பா 
நயமாம் . இங்ஙனங் குறிப்பாக நற்பெண்ணினது 
மையை வற்புறுத்துதல் சிறந்ததோர் முறையாம் . பர 
வையார் குமுதம் போன்றதோர் செவ்வியுடையார் என்று 
குறித்தவாறுமாம் . பரவையார் குமுதத்திற் கொப்பவ 
ராயின் திருநாவலூரர் வெண்ணிலாவிற்கு ஒப்பவராவர் . 
அவரது திருநீற்றொளியினை நிலவொளிக்கு ஒப்புரைக்கு 
மாற்றால் திருவெண்ணீற்றுப் பெருமையை ஆசிரியர் குறிப் 
பாக விளக்கிப்போந்தது காண்க . திருவெண்ணீறானது 
பற்றற்ற தூயநிலையை உயிர்கட்கு அறிவுறுத்துஞ் சிவப் 
பேற்றை உணர்த்துதலால் புனிதத்தோடு இன்பத்தையும் 
அது வலியுறுத்தும் . பிறவிவெம்மையை நீக்குந் திரு 
வருட்சத்தியின் இயல்பினை விளக்குதலால் அது தண்மை 
யையும் உணர்த்தும் . திருநீற்றுப்பதிகத்தினைப் பரையின் 
வரலாறு என்றதும் இக்கருத்துப்பற்றியே . அருள் வெளி 
யின் ஒளிக்குத் திருவெண்ணீற்றின் ஒளியே அறிகுறியா 
மாதலானும் “ அருள் ஒளிக்குளே அகிலாண்டகோடியெல் 
லாந் தங்குமாதலானும் , “ ஆற்ற அண்டமெலாம் பரந்து 


பரவையார் திருமணம் 


67 


அண்ணல்வெண்ணீற்றின் பேரொளி போன்றது நீணிலா 
என்றனர் . நிலவுங் கடலுந் தென்றலுங் காதலை மிகுவிப் 
பன ஆதலின் , காதலால் வருந்துவோர்கள் அவற்றைப் 
பழித்தல் இயல்பே . தண்மதி வெம்மையுடையதாகத் 
தோன்றுவது தீயசேர்க்கையால் . நல்லியற்கை மாறிய 
போது எழும் இரக்கச்சுவை நிலவினைப்பழிக்குஞ் செய் 
யுட்கண்ணும் , கொடுமை செய்யும் பேராற்றலால் எழும் 
அச்சச்சுவை ஆண்டவனுக்கே நஞ்சினைக்கொடுத்த கட 
லைப் பழிக்கும் பாட்டின்கண்ணும் , பொதியைச் சந்தனக் 
காவினிற் றோன்றி நீர் நாட்டினில் தண்வயல்களிற் 
பொருந்தி உலவும் இனியமாருதம் எங்ஙனங் கொடிய தன் 
மையுற்றது என்று வியப்புச்சுவை தென்றலைப் பழிக்கும் 
பாட்டின்கண்ணும் நயமுற அமைக்கப்பட்டிருத்தல் 
காண்க . வியப்புச் சுவைக்குரிய பாட்டு வருமாறு : 
" பிறந்த தெங்கள் பிரான்மல யத்திடை 
சிறந்த ணைந்தது தெய்வநீர் நாட்டினிற் 
புறம்ப ணைத்தடம் பொங்கழல் வீசிட 

மறம்ப யின் றதெங் கோதமிழ் மாருதம் . " 
தமிழென்றவிடத்துத் தமிழ் என்ற சொல் 

சொல் இனிமை 
என்னும் பொருளுடையது . திருநாவலூரர் யாரொடும் 

திருவருட்குறிப்பினை நோக்கியே இருந்தது . 
போலப் , பரவையாரும் வேறொருவருடன் பேசாதவராய் 
நிலாமுற்றத்தி லிருந்தார் . திருநாவலூரர் சைவமுதற் 
றிருத்தொண்டர் தம்பிரான்தோழனார் என்றறிந்த 
உடனே அளவற்ற காதலால் விழுங்கப்பெற்றார் . 
இருவரையும் பெருங்காதலாற் பிணித்தது யாதெனின் , 
இறைவன்மாட்டுள்ள பேரன் பேயாம் . ஒத்த உணர்ச்சி 
யென்பது இஃதே . வெப்பந்தீர்வதற்கு அக்காலத்திற் 
பன்னீர் சந்தனக்குழம்பு முதலியவைகளைப் பயன்படுத்து 
வதுடன் இளந்தளிரையும் வெப்புடையார் மேனிமேலி 


பேசாது 


68 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


டுதல் ஒரு வழக்காகத் தெரிகிறது . குளிரிக்கொடி என்ப 
தனையுந் தட்பத்திற்காக மேற்கொள்வர்போலும் . உடல் 
வெப்பத்தைத் தணிக்கும் இவைகள் உள் நின்றெழுங் 
--காதல் வெம்மையைப் பெருக்குவனவேயாதலால் அவை 
கடியப்பட்டன . நிலவினையுந் தென்றலினையும் பழித் 
ததும் இக்கருத்தைப் பற்றியே . எந்நோவுற்றோர்க்கும் 
இரவு நீடித்துத் தோன்றுதல் இயல்பு . காதல்நோ 
யுற்றார்க்கு அது மிகநெடிதாக இருத்தலைக் கூறுதல் 
வேண்டுமோ ? உள்ளமானது பகலிற்போலப் பலசெயல் 
களிற்செல்லாது ஒன்றினை நினைந்து வருந்துவதிலேயே 
அழுந்திநிற்பதால் இரவு அங்ஙனந் தோன்றுமென்க , 
திருவருள் பெற்ற பேரறிஞராதலின் திருநாவலூரர் தமது 
காதல் துன்பத்தைப் பொறுத்துக்கொண்டு இறையருள் 
வழி நிற்பப் , பரவையார் நாயனார் தந்நிலையை அறிந் 
திலரே அருள் செய்திலரே எனப் புகன்று அயர்ச்சியுற்று 
இறைவனைக் குறையிரந்தனர் .. அவருடைய வேண்டு 
கோட்கு இரங்கிய கடவுள் இருவர்க்கும் மணத்தினை 
அடியார் 

வாயிலாக நிகழ்வித்தனர் . சிவனடியார்க் 
குரியவற்றைத் தாமே இறைவன் வெளிப்படையாக 
இயற்றுவிப்பன் . அங்ஙனஞ் செய்வித்தல் சிவனடியார் 
பெருமையையுந் தாம் அவர்கட்கு எளிதில் அருளும் 
இயற்கையையும் ஏனையோர்க்கு அறிவுறுத்தியவாறாம் . 
உலகத்திலே ஒத்த மனமுடைய காதலுனுங் காதலியும் 
மணம்புரிய நேர்தலும் இறைவனது திருவருளேயாமா 
யினும் ஆண்டுந் திருவருள் பாலின் நெய்போல வெளிப் 
படாது நிற்றலின் , அது நல்வினைப்பயனே யாமென்று 
வாருங்கொள்வர் . ஈண்டு பரவையாரது திருமணம் 

றைவன் நேர்நின்று இயற்றுவித்ததாகலின் , அது 
திருவருட் செயலென்றே தெளியப்படும் . சிவனடி 
பேரன்பில் எழுந்த பெருங்காதலாற் பிணிக்கப்பட் 


பரவையார் திருமணம் 


69 . 


. 


டார்க்குக் குலங்கோத்திரம் முதலியன கருது தன் மிகை . 
மணத்திற்கு அறிகுறியாகத் திருமங்கலநாண் பூட்டுதல் 
நிகழ்ந்ததாக ஆசிரியர் விதந்தோதவில்லை . வதுவை தகு 
நீர்மையினால் நிகழச்செய்தார் என்ற அளவே விடுத்தார் . 
மணத்தினைக் குறிப்பதற்கு யாதாவதொரு நெறிச்செயல் 
நிகழ்ந்திருக்கவேண்டும் . மாலைமாற்றோ, மங்கலநாண் 
பூட்டோ , ஆழியணிதலோ இவற்றுள் யாதோ என்று 
ஆசிரியர் விளக்கவில்லை . மலைத்தலை மீதிருந்து சிவயோகம் 
பயில்வார் சிவபெருமானை ஒன்றி நினைந்திருப்பர் . பேரன் 
பர்போலத் தாம் பெற்ற சிற்றின்பத்தைப் பேரின்பமாக 
நுகர வல்ல மெய்யுணர்ச்சிசான்ற திருநாவலூரர் பரவை 
யின் மார்பத்தையே தமக்குரிய குன்றமாகவும் , அவள் 
புணர்ப்பையே பலநாளும் பயில்கின்ற யோகமாகவுங் 
கொண்டார்போலும் . திருநாவுக்கரசர் முன்னிலையில் 
தமக்கு நேர்ந்த துன்பத்தைப் பேரின்பமாக நுகர்ந்தது. 
போலத் , திருநாவலூரர் தமக்கு நேர்ந்த சிற்றின்பத்தைப் 
பேரின்பமாகத் துய்த்தவ ரென்க . பரவையாருடன்கூடி 
விளையாடும் வெளித்தோற்றத்தை உடையராயினுந் 
தமது சென்னியிலுஞ் சிந்தையிலுஞ் 

சிவபிரானது 
திருவடித்தாமரை மலரின் வரும் பேரின்பத் தேனை 
நுகர்ந்து திருவருட்பதிகம் பாடினரென்பதால் அது வலி 
யுறும் . 

தன்னையா ளுடைய பிரான் சரணார விந்தமலர் 
சென்னியிலுஞ் சிந்தையிலு மலர்வித்துத் திருப்பதிகம் 
பன்னுதமிழ்த் தொடைமாலை பலசாத்திப் பரவையெனு 

மின்னிடையா ளுடன்கூடி விளையாடிச் செல்கின்றார் , 
பொருட்செல்வமுந் திருவருட்செல்வமும் ஒருங்கு நுகரும் 
பெரும் பேறு உற்றமையால் ஆடை அணிகலன் முதலிய 
வற்றால் உளதாம் இன்பத் திருக்கோலத்தையுந் திருநீறு 
கண்மணி முதலியவற்றால் விளங்குஞ் சைவத் திருக் 


70 

சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 
கோலத்தையும் நமது நாயனார் ஒருங்கே உடையராயினார் . 
விலங்கு புள் என்பவற்றுள் விளையாட்டிற்குரியவற்றை 
அவரது பரிசனங்கள் கொண்டுசென்றதும் நான்மறை 
-முனிவர் சூழச்சென்றதும் இக்கருத்துப்பற்றியே என்க . 
இருவகை அழகும் 

அழகும் ஒருங்குடைமையினால் இவர்க்கு 
அழகர் என்ற பெயர் அமைந்தது போலும் . கழிபெருஞ் 
செல்வச் செழும்பயன் துய்த்தும் அடியார்களுடன் 
இருக்கும் மகிழ்வினையே குறிக்கொண்டிருந்தமை தாமரை 
-யிலையில் நீர்போலப் பற்றற்ற நமது நாயனார் நிலைமையை 
விளக்குவதாகும் . தொண்டர் நிலையமாகிய தேவாசிரி 
யனைத் தொழுது அடியார்க்கடியனாகும் பெருவிருப்புடன் 
திருக்கோயிலுள் நமது நாயனார் சென்றகாலை இறைவனே 
திருக்காட்சிகொடுத்து அடியார்கள் பெறும் வீட்டின்பத் 
திற் கேதுவாகிய திருவடிகளைச் சூட்டினர் என்க . அடி 
யாரைத் துதிக்குந் திருத்தொண்டத்தொகை பாடுமுன் 
இறைவனது திருவடிகளை வழுத்துதல் இயைபுடைய 
தாகலின் , அவற்றின் பெருமையை நாயனார் வியந்தோதி 
னர்போலும் . மெய்யடியாரது நற்சார்பினால் தீயன ஒழி 
தலுஞ் சிவப்பேறு கைகூடுதலும் எளிதாமாகலின் , 
பிறவியறுத்தற்குரிய வாயில் அவர்களது இணக்கமே 
ஞான நூல்களெல்லாங் 

கூறுதல் காண்க. 
“ அம்மலங்கழீ இ அன்பரொடுமா இ என்றது மறிக . 
அடியார்களது இயல்பை இறைவனே எடுத்து மொழிந் 
அவர்கள் பெருமையை விளக்குதற் 

விளக்குதற் கென்க . 
தில்லைவா ழந்தணர்த மடியார்க்கு மடியேன் என்றது 
அக்காலத்திலே நல்லொழுக்கமுஞ் சிவனடிப்பேரன்பு 
முடையரா யிருந்த அந்தணரையே வாழ்த்தியதாம் . 
தொகையடியாரென்னும் வகுப்பினுள் எல்லா அடியார் 
களும் அடங்குவாராயினுந் தமிழ்நாட்டினிற்குச் சிறப் 
பாக எடுத்தோதற்குரிய தனியடியார்கள் எல்லாருந் தமிழ் 


யென்று 


பரவையார் திருமணம் 


71 


நாட்டின ராகவே இருப்பது காண்க . தனி அடியார்கள் 
அறுபத்து மூவர் திருப்பெயரையும் பெருமையையும் அறி 
வதற்கு நமது நாயனார் யாதொரு ஆராய்ச்சியுஞ் செய்த 
தாகத் தெரியவில்லை. திருவருள் விளக்கத்தினாலேயே 
அவற்றை உணர்ந்து கூறினமையால் திருத்தொண்டத் 
தொகையின் உயர்வு நனி விளங்குமென்க , இறைவன் 
தில்லையில் திருநடனம் இயற்றியகாலை , அதனைக் காண் 
பான் விழைவுற்ற தாபதர் கூட்டத்தினையே ஈண்டுத் 
தில்லைவாழந்தணர் என்பாருமுளர் . சிவபெருமான் அடி 
யார்கள் பெருமையை உணர்த்தியபாட்டாவது , 
" பெருமையால் தம்மை யொப்பார் 

பேணலால் எம்மைப் பெற்றார் 
ஒருமையால் உலகை வெல்வார் 

ஊனமே லொன்று மில்லார் 
அருமையாம் நிலையி னின்றார் 

அன்பினால் இன்ப மார்வார் 
இருமையுங் கடந்து நின்றார் 

இவரைநீ அடைவா யென்று 
என்பது . உயிர்களுள் தொண்டர்தம் பெருமை சொல் 
லவும் படுமோ என்றபடி தொண்டர்களே பிறரினும் 
பெரியோராதலின் , அவருக்கு ஒப்பார் எவரு மில்லை . 
ஆதலால் அவர்களுக்கு அவர்களே ஒப்பாவார் என்னுங் 
கருத்தால் பெருமையால் தம்மை யொப்பா ரென்றார் .. 
அன்பொடு வழிபடுதலால் , இறைவனைத் தொண்டர்க 
ளடைந்தனர் . இறைவன்பாற் செலுத்தும் பேரன்பினாலே 
இறைவனை அம்மையே என்றும் அப்பனே என்றும் 
தழுவி மொழியத்தக்க தகுதியுடையவர்கள் தொண்டர் . 
ஆதலினாலே ‘ பேணலால் எம்மைப் பெற்றார் என்றனர் . 
பல்பொருள்களிலுங் கவர்பட்டுச் சென்றோடும் மனத்தை 
ஒருமுகப்படுத்திக் கடவுளோடு இரண்டறக்கலந்த 


72 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


அன்பர்கள் இறைவன் பற்றினைப்பற்றி உலகப்பற்றினை 
வென்றவராதலால் , 

ஒருமையால் * உலகைவெல்வார் 
என்றனர் . சித்தஞ் சிவமாகப் பெற்ற மெய்யன்பர்கள் 
செய்வனயாவுந் தவமாதலால் அவர்பாற் குறையாகக் 
காணப்படுவது அவரது முன்வினைப்பயன் நிகழ்ச்சியே 
யன்றிப் பிறிதன்மையின் ஊனமே லொன்று மில்லார் " 
என்றனர் . தொண்டர்கள் ஒவ்வொருவருஞ் செயற்கருஞ் 
செயல்கள் செய்தற்குரிய உயர் ஒழுக்கத்தில் நின்றாராத 
லின் , அருமையாம் நிலையில் நின்றார் என்றார் . கூடும் 
அன்பினிற் கும்பிடுத லிலேயே . இணையற்ற இன்பமெய்தி 
வீடும் வேண்டா விறலின் விளங்கினாராதலின் , அன் 
பினால் இன்ப மார்வார் என்றனர் . இருவினையையுங் 
கடந்துள்ள அன்பர்கள் பிறவிக் கேதுவாகிய இம்மைப் 
பயனையும் மறுமைப் பயனையும் சற்றுங் கருதாது வீடு 
பெறும் பெருநிலையில் 

பெருநிலையில் நின்றாராதலின் , இருமையுங் 
கடந்த என்றனர் . அன்பர் கூட்டத்தையே அடியார் 
விரும்புவாராதலின் , இவரைநீ யடைவா யென்றனர் . 


ரு . நெல்பெற்ற அற்புதம் 


உணவு 


திருநாவலூரர் திருவாரூரில் தங்கியிருக்கும் நாளிலே 
குண்டையூர்க் கிழவரென்னும் ஒரு வேளாளர் , செந் 
நெல்லும் பொன்போன்ற நல்ல பருப்புஞ் சர்க்கரையு 
முதலிய பலபொருள்களைப் பரவையார் மாளிகைக்குக் 
கொண்டுபோய்க் கொடுக்கும் பணிபூண்டிருந்தார் . அக் 
காலத்திலே மழை குறைந்து நிலவளஞ் சுருங்கினமையால் 
வன்றொண்டர் திருமாளிகைக்கு வேண்டிய அளவு நெல் 
எடுத்துக்கொடுக்க வியலாமைபற்றி வருந்தி 
கொள்ளாது அக்கிழவர் இரவில் துயிலும்போது சிவபெரு 
மான் அவருக்குத் தோன்றி நம்பியாரூரர்க்கு வேண்டிய 
நெல் உனக்கு இப்போது தந்தோம் என் றருளிச்செய்து 
நிதிக்கோமானை ஏவி அவ்வூர் முழுதும் நிறையும்படியாக 
நெல்மலையைத் தோன்றுவித்தார் . விடிந்ததும் குண்டை 
யூர்க்கிழவர் நெல்மலையைக்கண்டு பெருவியப்புற்றுத் 
திருவருளைப் போற்றிப் பரவை கணவரைக் 

கண்டு 
தொழுவான் சென்றனர். 

சென்றனர் . நம்பியாரூரரும் இறைவர் 
கட்டளைப்படி எதிர்செல்லக் குண்டையூர்க்கிழவர் அவ 
ரைக்கண்டு வணங்கி நெடுநாளாக அடியேன் செய்து 
வந்த பணிக்குத் தடை ஏற்பட்ட காலைச் , சிவபெருமான் 
தாமே நெல்மலையைக் கொடுத்தார் ; அது மனிதரால் 
எடுக்கும் அளவினதன்று ; அஃது என்னால் ஆகத்தக்க 
பணியன்று என்று செப்பினார் . 

அதனைக்கேட்ட திருநாவலூரர் சிவபெருமானன்றோ 
உமக்கு நெல் கொடுத்தது ; அஃது அப்பெற்றியாகத்தா 
னிருக்குமென்று நல்லன கூறிக் , குண்டையூர் சென்று 
நெல்மலையைக் கண்டு வியப்புற்றுப் பரவையாரின் 
வீட்டிற்கு இந்நெல்லை எடுத்துக்கொண்டு போவதற்கு 
ஆளுஞ் சிவபெருமான் தான் தரவேண்டுமென்று பக்கத்தி 

615-6 


74 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


லுள்ள திருப்பதியான திருக்கோளிலிக்குச் சென்று 
பாடினர் . 


பகற் 


< 4 நீளநினைந்தடி யேனுமைநித்தலுங் கைதொழுவேன் 
வாளனகண்மட வாள் அவள் வாடி வருந்தாமே 

[ றேன் 
கோளிலியெம்பெரு மான் குண்டையூர்ச்சில நெல்லுப்பெற் 
ஆளிலையெம்பெரு மான் அவையட்டித் தரப்பணியே . ” 

அப்போது சிவபெருமான் றிருவருளால் 
பொழுது கழிந்தபிற்பாடு நமது பூதங்கள் பரவைமனையின் 
மாத்திரமல்லாமல் , திருவாரூர் நிறையும்படியாக நெல் 
லினைக் கொணர்ந்து சேர்க்கும் என்ற ஒருமொழி 
எழுந்தது . உடனே திருவருளைப் போற்றித் தரையின் 
மேல் வீழ்ந்திறைஞ்சிப் பிறதலங்களையுந் தொழுது திரு 
வாரூரை யடைந்து புற்றிடங்கொண்டாரை வணங்கிப் 
புறம்போந்து பரவையார் திருமாளிகையை அடைந்தனர் . 
ஆண்டுப் பரவையாரோடு இன்புற்றிருந்தகாலை உமை 
யொருபாகர் திருவருளால் பூதப்படைகள் குண்டையூரி 
லிருந்து நெல்மலையை எடுத்துக் கொணர்ந்து , பரவை 
மாளிகையிலுந் திருவாரூரிலும் நிறைவித்துப் பார்ப்பவர் 
களுக்கெல்லாம் 

ஒரு வியப்பான புதுமைக்காட்சியை 
கல்கின . விடியற்காலத்திலே அவ்வூரார் யாவருங் கண்டு , 
இவ்வளவு மிகுதியான நெல் எந்த உலகத்தில் விளைந்த 
தென்று இறும்பூதெய்திப் பரவையாருக்கு ஆளுடைய 
நம்பி அளித்ததென உணர்ந்தார்கள் . போக்குவரவு 
செய்ய இடமில்லாமல் நிறைந்திருந்ததைப் பரவையாருக்கு 
அவர்கள் அறிவிக்க , அவரும் 

அவரவர் மனையின் 
எல்லைக்குட்பட்ட நெல்லை அவரவர்களே எடுத்து 
வைத்துக்கொள்ளலாம் என்று பறை யறைவித்தார் . 
எல்லாரும் தங்கட்கு வேண்டிய நெல்லை எடுத்துப் பயன் 
படுத்தி மகிழ்ந்தார்கள் . 


ஆராய்ச்சி 
வன்றொண்டர் காலத்திலே வேளாளச் செல்வர்கள் 
வள்ளன்மையுடையவராய் அரனன்பர்க்கு உணவுப் 
பொருள்கள் முதலியன கொடுக்கு மியல்பின ரா யிருந்தா 
ரென்பது குண்டையூர்க்கிழவர் வரலாற்றினால் இனிது 
விளங்குகின்றது . குண்டையூர்க்கிழவர் வேளாள ராதலின் 
செந்நெல்லும் , செழும்பருப்பும் , தீங்கரும்பின்கட்டியும் 
உதவினர்போலும் ! அவர் முல்லை நில முடையரா யிருந் 
திருப்பின் பால் , தயிர் , நெய் முதலியவற்றைச் சிறப்பாக 
வழங்கியிருத்தல் கூடும் . சர்க்கரையைக் கரும்பின் இன் 
னமுதமாகக் கூறுதல் , தமிழ் வழக்கு . இன்னமுது பால் 
கற்கண்டு தேன் என்றவிடத்து இன்னமுதமென்பது 
சர்க்கரையைக் குறிக்கும் என்பாருமுளர் . அமுதென்பது 
சிறந்த உணவுப் பொருள்களைக் குறிக்கும் ஒரு பொதுச் 
சொல் . கறியமுது , இலையமுது என்று வருஞ் சொற்களைக் 
காண்க . உண்ணும் உணவினைக் குறிப்பதற்கும் அச் 
சொல் வழங்குகின்றது . வன்றொண்டருக்கு அமுதாக்கி 
என்று வருதல் காண்க . பரவையார் மாளிகைக்குப் படி 
சமைத்தார் என்பதால் , ஒவ்வொரு நாளும் வேண்டிய 
பொருள்களைக் குண்டையூர்க்கிழவர் கொண்டுபோய்ச் 
சேர்ப்பித்தாரென்று தெரிகிறது . அவற்றை மிகுதியாகக் 
கொடுத்தால் எஞ்சியவற்றைப் பாதுகாத்துவைக்குங் 
கவலை சுந்தரமூர்த்திக்கும் பரவையாருக்கும் ஏற்படு 
மாதலின் , அது நிகழாமைப் பொருட்டுப் படிசமைத்தார் 
போலும் . படியளவு குறைந்தவுடன் தம்முடைய உண 
வையுங் கருதாது நமது நாயனார்க்கு நல்கவேண்டிய 
பொருள் குறைந்ததே யென்னுங் கவலையாற் றுயில் 
கொண்டது 

குண்டையூர்க்கிழவரது அடியார்பத்தியை 
இனிதுவிளக்கும் . 

ஆதலால் சிவபெருமானும் அவர் 
வாயிலாகவே சுந்தரமூர்த்திக்கு நெல்வளத்தைக் கொடுத் 


76 சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
தருளினார் . பொருளிற்கு உரிய கடவுள் குபேரனாதலால் 
அவனை ஏவி நெல்வளந் தருவித்தார் என்று கூறுதல் 
மரபாயிற்று . இறைவனது ஏவலாளர்களாய் வெவ்வேறு 
திசையில் நின்று வெவ்வேறு கடமைகளைச் செய்யும் 
விண்ணவர்கள் பலர் உளரென்றும் , குற்றேவல் செய்யுங் 
குறுகிய வடிவுடைய பூதங்கள் பல உளவென்றும் , அவை 
கள் யாவும் வெவ்வேறு பக்குவ நிலையிலுள்ள உயிர்களே 
யா மெனவும் அறிவனூல் கூறுதலால் , அக்கொள்கைகள் 
நம்பத்தக்கனவேயா மென்க . ஐம்பூதத்தினின்றும் நெல் 
முதலியவற்றை விரைவில் மிகுதியாக உண்டாக்கும் 
ஆற்றல் நிதிக்கோமானுக்கு உண்டுபோலும் ! மக்களால் 
விளைவிக்கக்கூடாத பேரளவினதாகிய நென்மலையை 
இறைவன் ஈந்தருளியது திருவருட்செயலின் பெருமையை 
விளக்குதற்பொருட்டும் , வன்றொண்டரின் பெருந்தவத் 
தினைப் பிறர்க்கு உறுதியாக உணர்த்து தற்பொருட்டும் , 
“ நல்லா ரொருவ ருளரேல் அவர்பொருட் டெல்லார்க்கும் 
பெய்யும் மழை ” என்றபடி சுந்தரமூர்த்தியின் தவப் 
பயனாகத் திருவாரூரிலுள்ளவரெல்லாரும் வறுமை நீங்கிச் 
சிறப்படையும் பொருட்டும் என்க . உலகப்பயனை நாடு 
கின்றவர்களும் உண்மையன்போடு சிவபெருமானை வழி 
பட்டால் எண்ணியவற்றை எண்ணியாங் 

கெய்துவ 
ரென்று உலகிற்கு விளக்குமுகத்தால் நாயனார் திருப் 
பதிகத்தை அருளிச்செய்தனர் . பரவையார் வள்ளன்மை 
யுடையராதலின் , நெல்லின் மிகுதிப் பாகத்தைத் தமக் 
கெனச் சேமித்து வைக்க முயலாது திருப்பதியிலுள்ளா 
ரனை வரும் எடுத்துக் கொள்ளும்படி முரசறைவித்தா 
ரென்க. சுந்தரமூர்த்திகள் தமது . தவத்தால் நெல்மலை 
வந்ததென்று கருதாது குண்டையூர்க்கிழவரை நோக்கிப் 
“ பனிமதி முடியார் உமக்கு நெல் அளித்தார் " என்றது 
உற்று நோக்கத்தக்கது . 


செங்கல் பொன்னாக்கப் பெற்றதும், 
இறைவன் வழிகாட்டப் பெற்றதும் 

நமது நாயனார் திருவாரூரில் வீற்றிருந்தகாலை , கோட் 
புலி காயனார் தமது திருப்பதிக்கு எழுந்தருளும்படி 
வேண்ட அதற்கிசைந்து திருவாரூர்ப் பெருமானிடம் 
விடைபெற்றுப் பல பதிகளையும் வணங்கிச் 

சென்று 
கோட்புலி நாயனாரது 

ஊராகிய திருநாட்டியத்தான் 
குடியை ; நெருங்கியகாலை , அவர் தம் ஊரைக் கவினுறச் 
செய்து நாயனாரை எதிர்கொண்டு வரவேற்றுப் பேரார் 
வத்துடன் தமது திருமாளிகைக்கு அழைத்துச் சென்று 
தூய பொற்பீடத்தில் இருத்தி நற்புனல் கொண்டு 
அவரது திருவடிகளை விளக்கி அவ்விளக்கிய நீரால் 
வீடெங்குந் தன்மேலுந் தெளித்துக்கொண்டு மலர் தூவிப் 
போற்றினர் . செஞ்சந்தனக் குழம்பு , அகிற்சாந்து , 
கத்தூரிக் கலவை , பச்சைக் கருப்பூரம் முதலியன கலந்த 
வெற்றிலைச் சுருள் முதலியவற்றைப் பல பல பொற்றட்டு 
களில் ஏந்திப் பலவகை நறுமலர் மாலைகள் , மணிகளா 

அணிகலன்கள் , பல்வகைப் பரிவட்டங்கள் 
முதலியவற்றை வரிசை வரிசையாக எடுத்துக் கொடுத்து 
நாயனாருக்கு அளவற்ற சிறப்புச் செய்தனர் . அரசனுக்கு 
உரிமைப் படைத்தலைவராகிய கோட்புலியார் நாவலூர்ப் 
பெருமானைத் தமது திருமனையில் திருவமுது செய்வித்துத் 
தமது அருமைப் புதல்வியராகிய சிங்கடியார் வனப்பகையார் 
என்னும் இருகன்னியரையும் அவரது 

திருவடிகளை 
வணங்கும்படி செய்து தாமும் தொழுது அடியேன் பெற்ற 
மக்கள் இவ்விருவரையும் அடிமையாகக் கொண்டருளி 
அவர்கள் 

உமது தாளைத் தொழுதுய்யும்படி கருணை 
யளிக்க வேண்டுமென்றார் . அவர்கள் எனக்கு நற்புதல்வி 
யரென்று நமது நாயனார் தமது மடிமிசை வைத்துத் தூய 


லியன்ற 


78 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


உள்ளன்போடு உச்சி மோந்து அவர்களுக்கு வேண்டுவன 
வற்றைக் கொடுத்தருளித் திருக்கோயிலை அடைந்து 
பூணாணாவதொ ரென்றெடுத்த திருப்பதிகத்திலே கோட் 
புலியாரது அருளுரிமையைச் சிறப்பித்துப் பாடி அப் 
பதிகத்தின் திருக்கடைக்காப்பதனிற் சிங்கடியப்பனென்று 
தம்மைச் சிங்கடியாரின் தந்தையாகக் குறிப்பித்தருளினர் . 

பின்னர் அவ்விடத்தினின்றும் புறப்பட்டுத் திருவலி 
வலத்தைச் சேர்ந்து மங்கை பாகரை அவ்விடத்துக் 
கண்டதாகத் தமிழ்மாலை - பாடித் திருஞான சம்பந்தர் , 
திருநாவுக்கரசர் என்னும் பெரியாரது பாட்டினை நீர் 
உவந்தீரென்று கடவுளைச் சிறப்பித்து விடைபெற்றுத் 
திருவாரூரடைந்து பரவையோடு வீற்றிருக்கு நாளில் 
பங்குனி உத்திரத் திருநாள் நெருங்குதலும் , பரவையார் 
திருநாளில் வந்த அடியாருக்கு வேண்டுவன யாவுங் 
கொடுத்துக் குறைவறுத்தற் பொருட்டுப் , பொன் தேடிக் 
கொண்டு வருவான் திருப்புகலூர்ப் பெருமானை வணங்கப் 
புறப்பட்டார் . திருப்புகலூரினை யடைந்து சிவபெருமானை 
இறைஞ்சித் திருப்பதிகம் பாடி ஒரு திருமடத்தில் அன்பர் 
கள் பலருடன் முற்றத்தி லிருந்தபோது தூக்கம்வர அங்கே 
திருப்பணிக்காகக் குவித்துக்கிடந்த சில செங்கற்களை 
எடுத்துத் தலைக்குயரமாக வைத்து அதன்மேல் வெண் 
பட்டு மேலாடை விரித்துத் தலைவைத்துத் துயில்கொண் 
டார் . பிற தொண்டர்களுந் துயின் றனர் . நமது நாயனார் 
துயில் நீங்கியவுடன் சிவபெருமானது திருவருளினாலே 
செங்கற்கள் செம்பொற் கற்களாக விருக்கக்கண்டு திருவருளை 
வியந்து திருக்கோயில் புகுந்து அளவிற்கடங்காத காத 
லுடன் தம்மையே புகழ்ந்து என்ற இன்னிசைப் பதிகம் 
பாடினார் . பின்னர் நிதிக்குவையினை எடுத்துக்கொண்டு 
திருப்பனை யூருக்குச் சென்று இறைவரது திருக்கூத்துக் 
காட்சியைக்கண்டு பெருவிருப்பொடு வீழ்ந்திறைஞ்சித் 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 

79 
திருப்பதிகம் பாடிச் செம்பொற் செங்கற்களை ஓர் 
ஆளிடங் கொடுத்துப் பரவையார் திருமனைக்கு அனுப்பி 
விட்டுத் தாம் திருக்கோயில் புக்குச் சிவபெருமானை 
வணங்கிப் பரவையார்மனை 

சேர்ந்தனர் . அங்கிருக்கு 
நாளில் , திருவாரூருக்கு அருகிலுள்ள பல திருப்பதிகளையும் 
வணங்கினர் . பின்னர்த் திருநன்னிலத்திற்குப் போய் 
இறைவனை வணங்கித் தண்ணியல் வெம்மையினான் 
என்னுந் திருப்பதிகம் பாடினர் . அப்பால் , நமது நாயனார் 
திருவீழிமிழலைக்குச் செல்ல 

செல்ல அங்கே அந்தணர்களெல் 
லாரும் நடைப்பந்தலிட்டு மிக்க சிறப்புடன் 

சிறப்புடன் அவரை 
எதிர்கொள்ள மிகுந்த உவகையுடன் அத்திருப்பதியின் 
கண் விண்ணிழி விமானத்தில் வீற்றிருக்கும் முதல்வனைப் 
பணிந்து பாடிப் பரவினர் . பின்னர்த் திருவாஞ்சியம் , 
அரிசிற்கரைப் புத்தூர் முதலிய பதிகளை 

வணங்கி 
யேத்தித் திருப்புத்தூரின்கண் , புகழ்த்துணை நாயனாரது 
பெருமையைப் புகழ்ந்து பாடினர் . திருவாவடுதுறை 
யடைந்து இறைவனை இறைஞ்சி மறையவன் 
றெடுத்த திருப்பதிகத்திற் செங்கணான் பிறப்பைச் சிறப்பித் 


என் 


தனர் . 


காவிரியின் தென்கரையில் திகழ்ந்த திருப்பதிகள் 
பலவும் பணிந்துபோய்த் திருவிடைமருதை யணைந்து 
பரமர்க்குத் தமிழ்மாலை சாத்தித் திருநாகேச்சுரம் , சிவ 
புரம் , திருக்கலயநல்லூர் , திருக்கண்டியூர் , திருவையாறு , 
திருப்பூந்துருத்தி , திருவாலம்பொழில் முதலிய திருப்பதி 

வணங்கித் திருவாலம்பொழிலிலே ஓர் இரவு 
தூங்கும்போது சிவபெருமான் தம்முடைய இளந்திருக் 
கோலத்தைக் காட்டி , மழபாடிக்கு வர மறந்தாயோ 

அருளிச்செய்ததை உணர்ந்து , காவிரியின் 
கரைக்குச் சென்று திருமழபாடியை யணைந்து அங்குறை 
யும் அண்ணலைத் தொழுது “ பொன்னர் 

மேனியனே 


களை 


என 


வட 


80 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ை 


நினைந்த 


என்னுந் திருப்பதிகம் பாடி அங்குச் சிலநாள் தங்கினர் . 
பின்னர்த் திருவானைக்காவினை யடைந்து மறைகளாய 
நான்கும் என்ற செஞ்சொன்மாலை சாத்தி , உறையூர்ச் 
சோழனது மணியாரமானது 

காவிரியில் 

நழுவிவிட 
இறைவன் அதைத் திருமஞ்சனக் குடத்திற் புகுவித்துத் 
திருமஞ்சன மாடுங்காலை அதனைத் திருமேனியிற் கொண்டு 
வளவனுக்குக் காட்டி அவனது தளர்ச்சி நீக்கிய திறத் 
தைத் திருப்பதிகத்தின்கண் விதந்தோதினார் . பின்னர்த் 
திருப்பாச்சிலாச்சிராமத்தை யடைந்து பரமனை வணங்கித் 
தமது பொருள் விருப்பினைத் தெரிவிக்க, 
வண்ணம் பொருள் பெறாமையின் உள்ளம் புழுங்கி 
“ பித்தரே யொத்தோர் நச்சிலராகில் இவரலா தில்லையோ 
பிரானார் என்பதுபோன்ற முடிவுடைய திருப்பதிகத் 
தைப் பாடித் திருக்கடைக்காப்புச் சாற்றியவுடன் சிவ 
பெருமான் சிறந்த நிதிக்குவியலை அளித்தருளப் , பின்னர்த் 
திருப்பைஞ்ஜீலி யடைந்து சிவபெருமானது பிச்சைபுகும் 
வடிவத்தைக் கண்டு பேரன்பினால் கண்மழை பொழிந்து 
கைகுவித் திறைஞ்சிச் சிவபெருமான் ஐயம் ஏற்று ஊண் 
எடுத்த 

வடிவத்தைக் கண்டவர்கள் மயல்கொண்டு 
வினவிய கூற்றாகக் “ காருலாவிய ” என்னுந் திருப்பதிகம் 
பாடினர் . பின்னர் ஈங்கோய்மலை முதலிய திருப்பதிகளை 
வணங்கிக் கொங்குநாட்டிலுள்ள திருப்பாண்டிக்கொடு 
முடி யடைந்தார் . அவ்விடத்தில் " மற்றுப் பற்றெனக் 
கின்றி " என்னும் நமச்சிவாயத் திருப்பதிகம் பாடி 
யருளினர் . பின்னர்த் திருப்பேரூர்க்குச் சென்று அவ்வூர்த் 
திருக்கோயிலின்கண் தில்லைப்பிரானது திருக்கூத்து 
வடிவங் கண்டு அளவற்ற அன்புடன் வணங்கிப் பேரின்ப 
வெள்ளத்துட் டிளைத்தாடினர் . பின்னர்த் தில்லைப் 
பெருமான் திருக்கோலத்தைக் காண்பான் எழுந்தருளினர் . 
திருவெஞ்சமாக்கூடல் , திருக்கற்குடி , திருவாறை மேற் 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 


81 


றளி , திரு இன்னம்பர் , திருப்புறம்பயம் முதலிய தலங்களை 
வணங்கினர் . பின்னர்ப் பல திருப்பதிகளையும் வணங்கிக் 
கூடலையாற்றூர்க் கருகாகச் சென்று அப்பதிக்கு ஏகாது 
திருமுதுகுன்றை நோக்கிப் புறப்பட்டார் . அப்போது 
இறைவர் நமது நாயனார் செல்லும் வழியிலே ஓர் அந்தணர் 
வடிவத்தோடு நின்றனர் . அவரிடம் திருநாவலூரர் திரு 
முதுகுன்றத்துக்கு வழி யாதென வினவ , அவ்வந்தணர் 
கூடலையாற்றூர்க்குச் செல்லும் இவ்வழிதான் அவ்வழி 
என்று சொல்லி வழித்துணையாகச் சிறிது தூரஞ் சென்று 
மறைந்துவிடவே , வடிவுடை மழு வென்னுந் திருப் 
பதிகந்தொடங்கி ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் 
“ அடிகள் இவ்வழி போந்த அதிசய மறியேனே 
என்னுஞ் சொற்றொட 

சொற்றொட ரமைத்துப் பாடிக்கொண்டு 
கூடலையாற்றூர் புகுந்து இறைவனை வணங்கிப்போற்றித் 
திருமுதுகுன்றினை அடைந்து பரமர்க்குச் செஞ்சொன் 
மாலை சாத்தினர் . ஆண்டுப் பொருள் வேண்டுங் குறிப் 
போடு இன்னிசைப்பதிகம் பாட , இறைவர் பன்னீராயிரம் 
பொன் கொடுத்தருளினர் . 
திருமுதுகுன்றத்து முதல்வரிடம் தாம் 

முதல்வரிடந் தாம் பெற்ற 
பொன்னனைத்தையும் 

யாவரும் வியக்கும்படியாகத் 
திருவாரூரிலே கிடைக்கும்படி செய்யவேண்டுமென்று நம் 
நாயனார் வேண்டிக்கொள்ள இறைவனும் மணிமுத்தாற் 
றினிற் பொருள் முழுவதையும் இட்டுத் திருவாரூர்க் 
குளத்திற் போய்க் கொள்க என்றருளினார் . 

வன் 
றொண்டர் அவ்வாறே செய்வதற்குமுன் பொன்னின் ஒரு 
துண்டினை வெட்டி மச்சமாகக் கைக்கொண்டு எஞ்சி 
யதனை மணிமுத்தாற்றினில் இட்டு விட்டு என்னை 
வலிந்தாட் கொண்ட அருளினை இதில் அறிவேன் என்று 
கூறிக்கொண்டு தில்லை நோக்கிச் சென்று 

சென்று வழியிலே 
கடம்பூர் முதலிய திருப்பதிகளை வணங்கித் தில்லை மூதூ 


82 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ரணைந்து 

திருவம்பலம் நண்ணிக், கூத்தப்பெருமான் 
பொற்றாள்களைக் கழிபேரன்போடு தொழுது , தாம் இறை 
வனைப் பேரூரிற்கண்ட நிலையைச் சிறப்பித்து மடித்தாடு 
மடிமைக்கண் 

என்னுந் திருப்பதிகத்தைப் பாடி மீளா 
தருள் பெற் றமர்ந்தார் . 

பின்னர் அங்கு நின்றும் பெயர்ந்துபோய்த் திருக் 
கருப்பறியலூர் , திருக்குரக்குக்கா முதலிய திருப்பதிகளை 
வணங்கிப் பாடித் திருவாழ்கொளிபுத்தூரைத் தொழுது 
திருக்கானாட்டு முள்ளூரை அடைந்தனர் . அவ்விடத்தே 
இறைவன் எதிர்நின்று 

காட்சி 

கொடுப்பக் கண்டு 
‘ வள் வாய என்னும் வண்டமிழின் தொடைமாலை 
சாத்தினர் . பின்னர்த் திருஎதிர்கொள்பாடி , திருவேள்விக் 
குடி , திருத்துருத்தி முதலிய திருப்பதிகளைத் தொழுது 
பாடித் திருவாரூரினை அடைந்து தொண்டருடன் 
புற்றிடங்கொண்டாரைத் தொழுது போந்து பரவையார் 
திருமாளிகையினை அடைந்தார் . 

பரவையார் தம் தோழியருடன் சென்று நாயனார் 
திருவடிகளை வணங்கி எங்களையும் நினைத்தருளினீரென 
இன்மொழிபகர அதற்கு உவந்து அவரோடு மகிழ்ந் 
துறையும் நாளில் ஒருநாள் முதுகுன்றர் நமக்கு அளித்த 
பொன்னனைத்தையும் மணிமுத்தாற்றினிற் புகவிட்டேம் ; 
இறைவரது திருக்கோயிலுக்கு மேல்பால் திருக்குளத் 
துக்குச் சென்று அதனை எடுத்துக்கொண்டு வருவோம் 
வாவென்று கூறினார் . இஃது என்ன புதுமையென்று 
பரவையார் புன்முறுவல் செய்ய , என்னுடைய தலைவனது 
அருளால் திருக்குளத்தினின்றும் பொன் முழுவதையும் 
சுடுத்துக்கொடுப்பது திண்ணம் ; நான் 

சொல்வது 
பொய்யாது என்றனர் . உடனிசைந்து அவருடன் திருக் 
கோயில் வலம்வந்து பரவையாரும் திருக்குளத்தின் வட 
கீழ்பால் கரையை அடைந்தனர் . திருநாவலூரர் இறை 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 


83 : 


வனைக் 


* ஏத் 


கைதொழுது குளத்திலிறங்கிப் பொன்னினை 
எடுத்தற்குத் தடவினர் . சிவபெருமான் இவருடைய 
திருப்பாட்டினைப் பெறுவதற்கு விரும்பிச் செம்பொனை 
வருவியாதிருப்பப் பரவையாரும் ஆற்றிலிட்டுக் குளத்திற் 
றேடுகின் றீரே ; இதுவோ திருவருள் ? சொல்லும் என்ற 
அளவில் , இறைவனை நோக்கிப் பரவை நகையாடாத 
வண்ணம் முன்னே நீர் அருள் செய்தபடிப் பொன்னினைத் 
தாருமென்று “ பொன்செய்த மேனியினீர் " என்று திருப் 
பதிகம் இசைத்தனர் . எட்டாவது திருப்பாட்டளவும் 
பொன்னினை நாயனார்க்குக் காட்டாதிருந்தனர் . 
தாதே இருந்தறியேன் " என்னுந் திருப்பாட்டினைப் 
பாடியவுடன் பொன் திரளானது கைக்குவர அதனைக் 
கரையிலிட்டனர் . அப்பொழுது விண்ணவர் மலர்மாரி 
பொழிந்தனர் . மண்ணவர் எல்லையற்ற வியப்பெய்தினர் . 
எடுத்த பொன்னினை ஆணியி லுரைத்து முன்வைத்திருந்த 
மச்சத்தோ டொத்துப் பார்க்கும்பொழுது எடுத்தபொன் 
மாற்றுக் குறைதலைக் கண்டு மீட்டும் இறைவனைத் திருப் 
பதிகம் பாடித் தொழுது மாற்றொப்புக் கண்டபின் 
பொன்னினை ஆளின்மேற் சுமத்தி வீட்டிற்கு அனுப்பி 
விட்டுத் தாம் திருமூலநாதரைத்தொழுது திருமாளிகையை 
அடைந்து சேயிழையாருடன் 

உள்ள நிறை வெய்தி 
யிருந்தார் . அங்குறையும் நாளிலே நம்நாயனார் பல திருப் 
பதிகங்கள் பாடியருளினார் . 

ஆராய்ச்சி 
திருநாவலூரர்க்குக் கோட்புலிநாயனார் செய்த 
விருந்தினை நோக்குமிடத்துப் பெரியோர்கள் திருவடியை 
விளக்கிய 

நீரை மாளிகை யெங்குந் தெளித்தலும் , 
மான்மத முதலிய நறும்பொருள்கள் கலந்த சந்தனக் 
கலவை , மணியணிகள் , பலவகைப் பூந்துகில்கள் முதலிய 


184. 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


வற்றை எடுத்து 

ஏந்துதலும் அக்காலவழக்கென்று 
அறியக்கிடக்கின்றது . திருநாவலூரர் வேளாளராகிய 
கோட்புலியாரது இல்லத்தின்கண் திருவமுது செய்ததும் 
ஈண்டு நோக்கத் தகுந்தது . அக்காலத்தில் அடியார்களுக் 
குள் சாதிக்கட்டுப்பாடுகள் இருந்ததாகத் தெரியவில்லை. 
கோட்புலியார் சிவனடியார்பால் எல்லையற்ற பேரன் 
--புடையார் என்பது தம் புதல்வியர் இருவரையும் நம் 
நாயனார்க்கு அளிக்கக் கருதினமையான் நன்கு விளங்கும் . 
நம் நாயனார் ஊழின் வலியால் வந்த மணத்தினையன்றி 
வேறெவ்வகையான இணைவிழைச்சியையும் விரும்பாரா 
தலினாலும் , எவ்வுயிர்க்குஞ் செந்தண்மை பூண்டொழுகும் 
அந்தணப்பெருவள்ளலா ராதலினாலுங் கோட்புலியாரைத் 
தம்மோடு உடன்பிறந்தாராகக் கருதி அவரோ டளவளா 
வும் பெருநட்புடையராதலாலும் அவர் புதல்வியரைத் 
தம்மக்களாகவே போற்றிப் பாராட்டினர் என்க . 
கோட்புலியார் குழவிகளிடத்துத் திருநாவலூரர் உண் 
மையான உள்ளன்புடையா ரென்பது “ கருத்துட்கசிவால் 
அணைத்துச்சிமீது கண்ணீர் விழ மோந்து வேண்டுவனவுங் 
கொடுத்தருளி என்றமையாற் றெளியப்படும் . சிங்கடி 
யார் என்பவர் மூத்த புதல்வியராதலின் அவரைவிதந்து 
சிறப்பித்தன ரென்க . மணப்பருவம் உற்ற காரணத்தாற் 
சிங்கடியாரைச் சிறப்பித்துத் தம்மைச் சிங்கடியப்பன் 
என் றனர்போலும் ! இதனால் அப்புதல்வியை மணஞ் 
செய்யுங் கருத்துத் தமக்கில்லை யென்பதைத் தெற்றென 
விளக்கியவாறாகும் . சிங்கடியார்க்கு இளைய வனப் 
பகையார் . மணப்பருவம் அடைந்திராமையால் அவரை 
விதக்கவேண்டாவாயிற்று . கோட்புலியார் சிவனடியாரிற் 
சிறந்தவராதலின் திருப்பதிகத்துள் அவர் பெருமையை 
வியந்தனர் . திருவலிவலத்துத் திருப்பதிகத்தில் மங்கை 
பாகரைத் தாம் கண்டதாக நாயனார் அருளிச்செய்திருப் 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 


85 


என்ற 


பதால் , அவ்விடத்திற் சிறப்பாக இறைவன் நாயனார்க்குக் 
காட்சி கொடுத்திருத்தல் கூடும் . தமக்கு முன் திருவருள் 
பெற்ற ஆளுடைய பிள்ளையாரையும் ஆளுடைய அரச 
ரையும் அப்பதிகத்தின்கண் விதந்திருப்பதுங் காண்க . 
திருவாரூர்ப் பங்குனி உத்திரத்தின் நாளிலே அவ்வூர்ச் 
செல்வர்கள் , வருகின்ற அடியார்களுக்கு உண்டி உறையுள் 
முதலியன உதவி அன்னோரைப் போற்றுதல் 
பென்பது " பரவையார் கொடைக்கு விழாவிற் குறை 
வறுக்க நிறையும் பொன்கொண் டணைவதற்கு 
மையால் இனிது விளங்கும் . அக்காலத்தில் இறைவனது 
திருவிழா நடக்கும் திருப்பதியி லுள்ளவர்கள் திருவிழாக் 
காண்பான் அயலூர்களிலிருந்து வருகின்ற அடியார்களை 
வரவேற் 

றமுதளித்தல் பெருவழக்காக இருந்தது . 
“ உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே 
போதியோ பூம்பாவாய் என்று ஆளுடைய பிள்ளையார் 
அருளிச்செய்திருத்தலுங் காண்க . திருவாரூர்த் திருவிழா 
வைச் சிறப்பித்தற்குத் திருவாரூர்ப்பெருமானிடமே 
பொன் கொள்ளுதல் தக்கதன் றென்று கருதியோ , ஒன்றை 
விரும்பினார் புகலடைந்து விரும்பினதைப் பெறுவதற் 
குரிய இடம் புகலூர் என்று கருதியோ , திருப்புகலூர் 
சென்று இறைவனை வழிபட நினைந்த கருத்தும் ஒரே 
பொழுதில் திருவுள்ளத்தில் நிகழ்ந்தமை கருதியோ, பிற 
எவ்வேதுவினாலேயோ திருப்புகலூர்ப் பெருமானிடம் 
பொன் கொள்ள நம் நாயனார் சென்றன ரென்க. 

அத் திருப்பதிக்குச் சென்ற காலை , பரிவாரங்களோடு 
ஆடம்பரமாகச் சென்றதாகத் தெரியவில்லை . இறைவன் 
திருமுன் பெய்திச் சிறிது பொழுது கும்பிட்ட உடனேயே : 
இறைவனோடு இரண்டறக் கலந்தெய்தும் இன்ப நிலையை 
எய்தினமையான் “ சிறுபொழுது 

சிறுபொழுது கும்பிட்டுச் சிந்தை 
முன்னம் அங்கொழிய " என்றார் ஆசிரியர் சேக்கிழார் . 


86 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


சிவஞானச் செல்வராகிய நமது நீாயனார் தாம் தங்கிய 
மடத்தின் முற்றத்திற் பொது மக்களைப்போல் அன்பர் 
யாருடனும் அளவளாவி யிருந்ததும் , துயில் வந்த காலைத் 
திருப்பணிக்காகக் குவித்துக்கிடந்த செங்கற்கள் சில 
வற்றை எடுத்துத் தலையணையாக வைத்து மேலாடையை 
அதன்மேல் விரித்துப் பள்ளிகொண்டதும் அவரது 
ஒப்பற்ற உள்ளத்துறவினைக் காட்டும் . அவரது மேலாடை 
வெண்பட்டாயிருந்ததொன்றே அவரது செல்வப் பெரு 
மையை நினைப்பூட்டும் . 

சிவபெருமான் நம் நாயனார் விரும்பியபொருளை நேரிற் 
கொடாது இங்ஙனஞ் செங்கல்லைப் பொன்கல்லாக்கிப் 
பொருளீந்தது தமது எண்ணத்தை வெளிப்படையாகத் 
தெரிவியாதிருந்த நாயனார்க்குத் தாமும் தோழமை 
பாராட்டி ஒரு விளையாட்டாகவே எவ்வாறு இறைவன் 
பொன்னைக் கொடுத்தார் என்று அறியவொண்ணாதபடி 
அவருக்குப் பொருள் நல்கத் திருவுள்ளம் வைத்தமையாற் 
போலும் ! நாயனார் 

நாயனார் பெருமையையும் அவரோடிருந் 
தார்க்கும் ஏனையோர்க்கும் வியப்புமிக்கதோர் அருட் 
செயலால் விளக்கியவாறுமாம் . குறையிரந்து நிற்கும் தம் 
அன்பர்க்கு . இறைவன் தோன்றாத்துணையாய் நின்று அருள் 
புரியு முறையினைச் சுட்டியவாறுமாம் . அது தம்மையே 
புகழ்ந்து என்னுந் திருப்பதிகத்தில் நம் நாயனாரால் 
இனிது விளக்கப்பட்டது. திருநாவலூரர் அம்பலத்து 
ளாடும் பெருமானையே 

எய்தும்பொருட்டுப் 
பெரிதும் போற்றும் இயல்பின ராதலின் , திருப்பனை யூர்ப் 
புறத்தே இறைவன் திருக்கூத்துக் காட்சியை அவருக்கு 
நல்கினனென்க . அக்காட்சியால் தாங்கொணர்ந்த செம் 
பொன் கூட. ஒரு சுமையாகத் தோன்றினமையால் , ஆட்கள் 
வாயிலாகப் பரவையார் திருமனைக்குப் பொற்குவையை 
அனுப்பிவிட்டுத் தாம் பெருமானை வணங்கச் சென்றன 


வீடு 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 


87 


ரென்க . திருவீழிமிழலையானது அக்காலத்திலும் அந்தணர் 
நிறைந்ததோர் திருப்பதியாக விளங்கிற்றென்பது தெரி 
கின்றது . ஆதலினால் அந்தணாளர் நிறைந்தீண்டி 

நமது 
நாயனாரை வரவேற்றனர் . திருப்புத்தூரில் அறுபான் 
மும்மை நாயனாருள் ஒருவராகிய புகழ்த்துணையார் நமது 
நாயனாராற் சிறப்பித்துப் பாடப்பெற்றிருக்கின்றனர் . 
இதனால் அவர் நாயனார் காலத்தவர் என்பது தெரிகின்றது . 

திருவாவடுதுறைப் பதிகத்தில் கோச்செங்கட் சோழ 
னது பிறப்புச் சிறப்பிக்கப்பட்டது . சோழ நாட்டிற் 
கொரு சிறந்த தலைநகராகிய துறைசைத் திருப்பதிகத்திற் 
சோழமன்னருட் சிறந்த திருப்பணி இயற்றிய அரசனது 
பெருமையை எடுத்து இயம்புதல் பெருமையுடையதே . 
திருக்கலயநல்லூரின்கண் மனமொழிமெய் மூன்றும் 
இறைவன் திருவடிக் கீழ்ப் படிந்து கிடக்கப்பெற்றார் 
என்பார் , மும்மை வணக்கம்பெற இறைஞ்சி என்றார் . 
திருமழபாடி முதல்வர் நம் நாயனார்க்குத் தமது இளந் 
திருக்கோலக் காட்சி கொடுத்தருளி மழபாடிக்கு வர 
மறந்தாயோ என்று நட்புமிக்க இயன்மொழி வழங்கிய 
தெற்றாலோவெனின் , மழபாடியி லுறைகின் றவர்களும் 
நம் நாயனாரது திருப்பதிகத்தின் நலனை உய்த்துணர்ந்து 
தூய்க்கும் பான்மையினரா யிருந்தமையாற்போலுமென்க . 
சிவபெருமான் தம் பேரன்பர்மீது தாம் வைத்த பேரருளி 
னாலே அவர்களது இன்னிசைத் தொண்டினைப் பான்மை 
வாய்த்தபொழுதெல்லாம் ஊக்கி நலனளிப்பரென்னும் 
உண்மையும் இதனாற் புலனாதல் காண்க . சிவமும் , அன்பு 
மயமாய்ப் பேரன்பரது அன்பில் தாமும் ஈடுபட்டு 
அன்னோரை ஆட்கொள்ளும் பல்வகை மாண்புகளில் , 
இஃதும் ஒன்று போலும் . நம் நாயனாரோடு இறைவன் 
தோழமை பாராட்டும் வகையுள் இஃதும் ஒன்றென்க. 
திருவானைக்காத் திருப்பதிகத்துள் உறையூர்ச் சோழனது 


88 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மணியாரத்தை இறைவன் தன்பால் எய்துவித்த திறம் 
பாராட்டப்பட்டது . அச்சோழன் இன்னானென்று விளங்க 
வில்லை . அவன் சிவனடிப்பேரன்பு மிக்கவதனால்பற்றியே 
தேவாரத்துள் விதந்தோதப் பெற்றா னென்க . பேரன்பர் 
மாட்டு இறைவன் திருவிளையாடல்கள் நிகழ்த்தி அன் 
னோரை மகிழ்வித்தல் இயல்பென்பது இதனால் விளங்கும் . 
இறைவன் அன்பர் எண்ணியவற்றை எண்ணியாங் கீதல் 
வழக்கே யெனினும் பாடற்றொண்டுடையார் ஒன்றினை 
வேண்டியக்கால் அன்னோர் அத்தொண்டினை நிறைவேற் 
றும்வரை அவர் நினைந்த பொருளை நல்காதிருத்தல் 
அவன் நடிப்புக்களில் ஒன்றுபோலும் ! பாடுமடியார் 
தங்கள் பாட்டின் பயனாகவே நினைத்ததைப் பெறும் 
பான்மையுடையர்போலும் ! விட்டகுறையை நிரப்புதற் 
குப் பாடற்றொண்டு பயன்படுவதுபோலும் ! இறைவன் 
தாம் விரும்பிய பொன்னை நல்காமையினால் , நினைத்தது 
பெறாது வருந்தும் உலகவர்போல நம் நாயனார் 
புழுங்கவில்லை . வேண்டுவார் வேண்டியதே ஈயும் கடவு 
ளின் பேரருளிற்குத் தாம் இலக்காகாது பணியிற் றவறு 
தம்பால் நிகழ்ந்ததோவென்னும் அச்சங் காரணமாக வருத் 
தங்கொண்டு முதல்வற்கேற்ற அடிமை தாமல்ல ரென்று 
நினைந்து அம்முதல்வனின் வேறாகத் தமக்கு 
புகலில்லை என்னுங் கருத்தை நட்புநலன் பொதிந்த நகை 
மொழிகளாற் குறிப்பார் “ இவரலா தில்லையோ பிரானார் " 
என்றார் . இடரினுந் தளரினும் இறைபணி நிற்றலையே 
தமது கடனாகக்கொண்டன ரென்பார் 

வைத்தனன் 
தனக்கே தலையுமென் னாவும் என்றனர் . 

திருப்பாண்டிக்கொடுமுடித் தேவாரமாகிய நமச்சி 
வாயத் திருப்பதிகத்தின்கண் “ உனை நான் மறக்கினும் 
சொல்லும் நா நமச்சிவாயவே " என்றருளிச் செய்ததும் , 
சிவஞானம் பெற்றோர்கட்கும் ஊழ்வயத்தால் நிகழும் 


மனம் 


வேறு 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 


89 


வாசனாமலத்தி லீடுபட்டு அறிவானது ஓரிமையளவு வேறு 
செல்லினும் அன்னோர் விதிப்படி எண்ணும் அஞ்செழுத் 
தானது அவ்வறிவினை ஈர்த்து இறைவன் திருவடிக் 
கண்ணே நிலைநிறுத்து தலை வற்புறுத்தற் பொருட்டென்க . 
ஐந்தெழுத் தோதுதல் அவாவினை ஆற்ற அறுக்கும் தவா 
வினை யா மென்க .. 

கொங்கு நாட்டுப் பேரூரானது இப்பொழுதும் 
மேலைச் சிதம்பரம் என்று வழங்கப்படுகின்றது . தில்லைக் 
கூத்தினை இறைவன் நம் நாயனார்க்கு ஆங்குக் காட்டி 
யருளினமையான் அப்பெயர் அவ்வூர்க்கு ஏற்பட்டிருத்தல் 
கூடும் . வீடெய்தும் பேருவப்புடைய நம் நாயனார் திருக் 
கூத்துக் காட்சியால் எய்திய தலைசிறந்த இன்ப அன்பினை 
ஆசிரியர் சேக்கிழாரே அழகாக எடுத்துரைக்க வல்லார் . 
அவரது திருப்பாட்டு வருமாறு : -- 
" காண்டலும் தொழுது வீழ்ந்துட னெழுந்து 

கரையிலன் பென்பினை யுருக்கப் 
பூண்டவைம் புலனிற் புலப்படா வின்பம் 

புணர்ந்துமெய் யுணர்வினிற் பொங்கத் 
தாண்டவம் புரியுந் தம்பிரா னாரைத் 

தலைப்படக் கிடைத்தபின் சைவ 
வாண்டகை யாருக் கடுத்தவந் நிலைமை 

விளைவையா ரளவறிந் துரைப்பார் . 
அப்பர்சுவாமிகள் தென்கயிலையைத் தொழுதவுடன் 
வடகயிலையை வழிபடநினைந்து சென்றாற்போலத் திரு 
நாவலூரரும் மேலைச் சிதம்பரத்திற் றிருக்கூத்துக் கண்ட 
வுடன் கீழைச் சிதம்பரமாகிய தில்லையின்கண் திருநடங் 
காண்பான் விரைந்து சென்றனரென்க , 

திருநாவலூரர்க்குத் திருமுதுகுன்றத்துக்கு வழி 
காட்டும் பொருட்டு இறைவன் தானே முன் வந்து கூடலை 
யாற்றூரினருகே வேதியராய் நின்றமை , பானினைந் 

615-7 


90 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


தூட்டுந் தாயினுஞ் சாலப் பரிந்து அன்பர்க்கு அருளுந் 
தன்மையை இனிது விளக்கும். . * தன்னடியார்க்கு இங்கே 
என் றருள் புரியும் பெருமானது இயல்பும் ஈண்டு வெளிப் 
படுதல் காண்க . திருமழபாடிக்கு நாயனாரது திருப்பதிகப் 
பெருமையை இறைவன் அமைவித்ததுபோலக் கூடலை 
யாற்றூர்க்கு அமைவிக்கத் திருவுளங்கொண்ட காரணத் 
தால் அங்ஙனம் செய்தானென்றலும் ஒன்று . 

திருமுதுகுன்றத்திலே திருநாவலூரர் . எல்லையற்ற 
அன்பின் திருவடிவாகவே திகழ்ந்து பதிகம் பாடினமை 
யால் , தமதெண்ணத்திற் கருதியவாறே பன்னீராயிரம் 
பொன் பெற்றதனோடமையாது மணிமுத்தாற்றி லிட்டுத் 
திருவாரூர்க் குளத்தி லெடுக்கும் வ்ரமும் பெற்றார் . இறை 
வன் பன்னீராயிரம் பொன்னை எவ்வாறு கொடுத்தன 
ரென்பது தெரியவில்லை. திருஞான சம்பந்தர்க்கு ஆயிரம் 
பொன்னை ஒரு பூதம்வாயிலாக ஒரு பீடத்திலிட்டது 
போல நம் நாயனார்க்கும் இறைவன் பொன்னினை அளித் 
திருக்கலாம் . அல்லது இறைவனே மக்கள் யாக்கையொடு 
தோன்றி ஒரு பொற்கிழியினை அளித்திருக்கலாம் . அல் 
லது ஆளுடைய பிள்ளையார் கையிற் பொற்றாளம்போல் 
நாயனார் முன்பு பொற்கிழி யாருமறியாவண்ணம் இறைவ 
னது திருவருளால் வந்து தோன்றியிருக்கலாம் . 
நம் நாயனார் பொற்றிரளை 

பொற்றி ரளை மணிமுத்தாற்றினில் 
இட்டகாலை மச்சம் வெட்டிக் கைக்கொண்டது இறை 
வனது பெருமையினை உணர்த்தும்பொருட்டும் 

இறை 
வனது திருவிளையாடற்கேற்பத் தாமுந் தோழமை பாராட் 
டக் கருதியு மென்க . அன்றெனை வலிந்தாட்கொண்ட 
அருள் இதில் அறிவே னென்று நம் நாயனார் கூறியதும் 
நட்பின் செய்கையேயாகும் . இறைவனது திருவருளை 
முற்றப்பெற்றுந் தம்மை அத்திருவருட்பேற்றிற்குத் 
தகுதியில்ராக்கக் கருதும் நினைவானது நம் நாயனாரின் 


செங்கல் பொன்னாக்கப்பெற்றது 


91 


என் 


நாய 


தாழ்மை மிக்க திருவுள்ளத்திலே தோன்றிய போதெல் 
லாம் இறைவனது திருவருளினின்று தாம் விலகிவிடக் 
கூடுமோ என்ற அச்சங் காரணமாக இறைவனை மீட்டு 
மீட்டுந் தம்மை ஆட்கொண்டருள வேண்டுமென்று குறை 
யிரப்பார் இங்ஙனங் கூறினார் . இறைவன் திருமுதுகுன் 
றத்தி லளித்த உயர்தரப் பொன்னினையே திருவாரூரின் 
கண்ணுந் தமக்கு நல்கும் பெருங்கருணையாளன் 
பதைப் பரவையாரும் பிறரும் இனிதறிந்து திருவருளைப் 
போற்றும் பொருட்டுத் திருமுதுகுன்றிற்கிடைத்த பொன் 
னின் மாற்றினை அன்னோர்க்குக் காட்டுவான் மச்சம் 
வெட்டிக் கைக்கொண்டா ரென்க . 

திருவாரூர்க்குச் சென்று பரவையாரை அழைத்துத் 
திருக்குளத்தின் கரையில் நிறுத்தி விட்டு 

நம் 
குளத்திலிறங்கிப் பொன்னினைத் தேடியபோது 
அதனை இறைவன் வருவியாமைக்குக் காரணம் , திருப் 
பாச்சிலாச்சிராமத்திற் பொன்னினை விரும்பியவுடன் 
இறைவன் நல்காமைக்குக் கூறிய காரணமேயாகும் . 
நாயனார் பொன் தேடுவதை ஒரு புதுமைச் செயலாகக் 
கருதி நகையாடிய பரவையார் திருவருளின் பெருவலியை 
யும் அதற்கு உரியராயிருந்த நாயனாரது 

நாயனாரது பெருமாண் 
பினையுந் தெற்றென உணர்ந்தடங்குதற் பொருட்டு இறை 
வன் பொன்னினை நல்கக் காலந்தாழ்த்தினா னென்றலு 
மொன்று . திருவருளினையே தமது வாழ்வாகவும் வைப் 
பாகவும் நம் நாயனார் கருதினமையால் , பொற்குவையைக் 
கண்டெடுத்தபின்னும் , நேரே தமது திருமாளிகைக்குச் 
செல்லாது திருக்கோயிலுட் புகுந்து திருமூலட்டானரைத் 
தொழுதலையே மேற்கொண்டன ரென்றறிக . 


6 


தண்ணீரும் பொதிசோறும் பெற்றது 
பரவையாருடன் திருவாரூரில் வீற்றிருக்கு நாளிற் 
பாறு தாங்கிய " என்னும் வினாத் திருப்பதிகம் பாடி 
ஏத்தி மகிழ்ந் தின்புற்றார் . அங்கிருக்கு நாளிலே இறை 
வரது திருப்பதிகள் பலவும் வணங்குங் கருத்துடன் பரி 
சனங்களுடன் புறப்பட்டுத் திருநள்ளாறு , திருக்கடவூர் 
மயானம் , திருவீரட்டானம் , திருவலம்புரம் , திருச்சாய்க் 
காடு , திருவெண்காடு , திருநனிபள்ளி , திருநின்றியூர் 
முதலிய திருப்பதிகளை வணங்கிப் பாடினார் . திருநின்றி 
யூர்த் திருப்பதிகத்தின் கண் பல வரலாற்றுக் குறிப்புகள் 
அமைந்துகிடக்கின்றன . திருநாவுக்கரசர் ஏழெழு நூறு 
திருப்பதிகம் பாடியதை அதனுட் சிறப்பித்துக் கூறி 
யிருக்கிறார் . 

" இணைகொ ளேழு நூறிரு பனுவ 

லீன்ற வன் திரு நாவினுக் கரையன் 
என்றனர் . திருநின்றியூரினின்று சென்ற காலைத் திரு 
நீடூர் முதலிற் செல்லாது போய்ப் பின்னர் அத்திருப்பதியை 
நினைந்து மீண்டு அவ்வூர்க்குச் சென்று இறைவனைத் 
தொழுது தண்டமிழ் மாலை சாத்தினர் . திருநீடூர்ப் 
பதிகத்தில் ; 

* நிறைபுனற் கழனிச் செல்வ நீடூர் 
பாருளார் பரவித் தொழநின்ற 

பரமனைப் பணியா விடலாமே 
என்றமையான் அது விளங்கும் . . பின்னர்த் திருப்புன் 

அடைந்து இறைஞ்சித் திருக்கோலக்காவிற் 
கருகே சென்றபோது இறைவன் எதிர் காட்சி கொடுத் 
தருளப் பேரன்போடு திருப்பதிகம் இசைத்தனர் . அத் 
திருப்பதிகத்தில் இறைவன் தம்மை வெண்ணெய் நல்லூ 


கூரினை 


தண்ணீரும் பொதிசோறும் பெற்றது 


93 


ரில் ஆட்கொண்டதையும் , ஞானசம்பந்தர்க்கு அத்திருப் 
பதியில் பொற்றாளங் கொடுத்ததையுஞ் சிறப்பித்துப் 
பாடினார் . 

" அன்று வந்தெனை யகலிடத் தவர்மு 

னாள தாகவென் றாவணங் காட்டி 
நின்று வெண்ணெய்நல் லூர்மிசை யொளித்த 

நித்தி லத்திரட் டொத்தினை " 
என்றும் , 

" நாளும் இன்னிசை யாற்றமிழ் பரப்பு 

ஞான சம்பந்த னுக்குல கவர் முன் 
சாள மீந்தவன் பாடலுக் கிரங்குக் 

தன்மை யாளனை 11 
என்றும் , அருளிச் செய்தமை காண்க . திருக்கோலக்கா ,, 
திருக்கழுமலம் என்னுந் திருப்பதிகளை வழிபட்ட பின்னர்த் 
திருக்குருகாவூர்க்குச் சென்றனர் . அங்ஙனஞ் செல் 
காலை நீர் வேட்கையும் பசியும் நம் நாயனாருக்கு நேர்ந்த 
தைக் கண்ட முதல்வன் தண்ணீரும் பொதிசோறுந் 
தாங்கிவரும் ஒரு மறையவர் வடிவங் கொண்டு , வெயிலின் 
வெம்மை தணித்தற்கு ஒரு குளிர்ந்த பந்தலமைத்து நம் 
நாயனாரை எதிர்பார்த்துச் சில மறையவரோடு ஐந்தெழுத் 
தோதி அதன்கண் இருந்துகொண்டிருந்தார் . நாயனார் 
அருகில் வந்தவுடன் அவரை எதிர்கொண்டு நீர் மிகவும் 
பசித்திருக்கின்றீர் . இங்கே இனிதமர்ந்து இப்பொதி 
சோற்றினை உண்டு தண்ணீரருந்தி இளைப்புத் தீர்த்துக் 
கொள்க என்றனர் . வன்றொண்டர் அதனைக் கேட்டு 
மறையவர் தருகின்ற பொதிசோற்றினை விலக்குதல் தகா 
தென்று கருதி அதனை யேற்றுத் தம்முடன் வந்தாரெல் 
லாருடனுந் திருவமுது செய்தருளினார் . பின் அவ்விடத் 
திற்கு வந்த யாவரும் உண்ணும்படியாகப் பொதி 

குறையாது மிகுந்திருந்தது . இறைவனது 


லுங் 


சோறானது 


94 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


திருவருள் போன்ற தீம்புனலையும் அருந்தி அவரை 
வாழ்த்தி அயர்வினானே எல்லாருந் துயின்றார்கள் . அப் 
போது இறைவர் பந்தரொடு மறைந்தார் . உடனே துயில் 
நீங்கிய திருநாவலூரர் இதனை யறிந்து திருவருளை வியந்து 
* இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் எம்பொருமாள் 
என்னுந் திருப்பதிக மிசைத்தனர் . பின்னர்த் திருக்குருகா 
வூரை யடைந்து பெருங் காதலுடன் பெருமானைப் பணிந் 
தேத்திப் புறம்போந்து திருக்கழிப்பாலையை வணங்கித் 
தில்லையை யடைந்து பொன்னம்பலவரை இறைஞ்சித் 
திருத்தினை மாநகர் சென்றனர் . அங்கே தொண்டர்களாற் 
சிறப்பாக எதிர்கொள்ளப்பெற்று அர வென்ற ஓசை 
மூவுலகும்போ யொலிக்கும் வண்ணம் நெருங்கிய அடியார் 
குழாத்துடன் முதல்வனார் முன் பெய்திக் கோவலன் நான் 
முகன் என்னுந் திருப்பதிகம் இசைத்துக் கும்பிட்டார் . 

பின்னர்த் தொண்டைநாடடைந்து திருக்கழுக்குன் 
றத்தை வணங்கித் திருக்கச்சூர் ஆலக் கோயிலை அடைந்த 
காலை அமுது செய்யும் நேரம் வந்தது . அமுதாக்கும் பரி 
சனங்கள் வராமையினாலே பசியோடு இறைவனது திருக் 
கோயிற் றிருவாயிலை யடுத்த மதிற்புறத்தில் அமர்ந்திருந் 
தார் . அவரது பசியைத் தீர்க்கக் கருதிய கடவுள் ஓரந் 
தணர் வடிவத்தோடு அவர்முன் தோன்றி நீர் பசியால் 
இளைத்தீர் ; நான் ஐயமெடுத்து உணவு தருகின்றேன் . 
இவ்விடத்தைவிட்டு அகலாதீர் ; சற்று நேரம் பொறும் 
என்று கூறிச்சென்று திருக்கச்சூர் மனைதொறும் இரந்து 
இன்னடிசிலுங் கறியுங் கொணர்ந்து நம் நாயனாரிடங் 
கொடுத்தார் . அவ் வந்தணரது அருட் செயலைப் போற்றி 
அதனை வாங்கித் தம்முடைய தொண்டருடன் பசியார 
உண்டு உவந்திருந்தபோது அருகே நின்ற மறையவர் 
மறைந்தனர் . இறைவன் இவ்வாறு கடும்பகற்கண் தம் 
பொருட்டு எழுந்தருளி வந்து திருவடித்தாமரை வருந்த 


கண்ணீரும் பொதிசோறும் பெற்றது 

95 
இரந்தளித்த பேரருட் செயலைப் பெரிதும் போற்றிக் 
கண்ணீர் மழை பொழிந்து பயிர்ப்புளகங் கொண்டு “ முது 
வா யோரி " என்னுந் திருப்பதிகம் இசைத்தனர் . பின்னர் 
அந்நகர்ப் பெருமானைப் பணிந்து பாடித் திருக்காஞ்சிமா 
நகர் அடைந்தார் . 

ஆராய்ச்சி 
பாறுதாங்கிய என்று தொடங்குந் திருவாரூர்ப் பதி 
கத்தில் சிவபெருமானது சிறப்பியல்புகளை வினாக்களாக 
விதந்தோதினமையின் , “ துணிவாய பொருள் வினவி 
என்றார் ஆசிரியர் சேக்கிழார் . துணிவாய பொருளது 
என்றது மெய்ப்பரம் பொருளை . திரு நின்றியூர்த் திருப் 
பதிகத்துள் திருநாவுக்கரசர் மிகப்பல திருப்பதிகங்களை 
உலகம் உய்யும் பொருட்டு ஈந்தமையைக் குறிப்பான் , 
பனுவல் ஈன்றவன் என்றதற் கேற்ப , ஆசிரியர் சேக்கிழார் 
என்றும் உலகு இடர் நீங்கப் பாடிய ஏழெழு நூறும் 
என்று சிறப்பித்தார் . இணை கொள் , ஏழு எழுநூறு 
என்றமையான் நூறு என்பதை இரண்டு ஏழொடும் 
இணைத்து எழுநூறு எழுநூறு எனக்கொண்டு திருநாவுக் 
கரசர் திருப்பதிகங்கள் நாற்பத்தொன்பதினாயிரமாதல் 
காண்க . திருக்கோலக்காவினில் இறைவன் காட்சி கொடுத் 
தருளியதை , அவ்வூர்த் திருப்பதிகத்தின் ஒவ்வொரு திருப் 
பாட்டின் இறுதியிலுங் “ கோலக்காவினிற் கண்டுகொண் 
டேனே என் றியம்பினமையாற் றெளியலாம் . திருஞான 
சம்பந்தரது இயலிசைத் தமிழ் நயங்களில் நம் நாயனார் 
ஈடுபட்டமை , “ நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் 
ஞான சம்பந்தனுக்கு 

என்றமையால் தெள்ளிதிற் 
புலனாகும் . சிவனடிப்பேரன்பர்க்கு இன்றியமையாதன 
வற்றை அவர் வேண்டாது இறைவன் தானே குறிக் 
கொண்டு அவர்கட்கு எய்துவிப்பன் என்பதைத் திருக் 


96 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


குருகாவூர்ப் பெருமான் நம் நாயனார்க்குத் தண்ணீரும் 
பொதிசோறும் அவ்வூர்க்குச் செல்லும் வழிக் கண்ணே 
எதிர்பார்த்திருந்து அளித்தமையாற் றெளியப்படும் . 
மிகுந்த பசியையும் நீர் வேட்கையினையும் ஒரு பொருட் 
படுத்தாது இறைவனது பல திருப்பதிகளுக்குஞ் சென்று 
தொழுது தொண்டர் குடிவாழ்க்கையைச் செம்மை செய் 
வதிலேயே கருத்தூன்றி யெழுந்த வன்றொண்டர்க்கு , 
அவர்க்கு வேண்டியன யாவற்றையுஞ் செவ்விதின் 
அமைத்து ஓர் பந்தரின் கீழ் எதிர்பார்த்திருந்தமை 

குடிசெய்வல் என்னும் ஒருவற்குத் தெய்வம் 

மடிதற்றுத் தான்முந் துறும் 
என்னுந் திருக்குறளை நினைப்பூட்டுதல் காண்க . 

வன்றொண்டர் திருவைந்தெழுத்து என்னும் பெரு 
மறையினைப் பேசும் மறைமுனிவராகிய அடியார் தருவ 
தனை வாங்கி யுண்ண மறாராதலின் , “ பெருகார்வஞ் செல 
இருந்தார் சிவாயநம எனப்பேசி " என்றார் சேக்கிழார் . 
மறைமுனிவர் தரும் பொதிசோறு இன்று நமக்கு எதிர் 
விலக் காகாதென் றிசைந்தருளி என்றதுங் காண்க . புன 
லினைத் திருவருளுக்கு ஒப்பிடுதல் வழக்காதலின் “ சங்கர 
னார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து " என்றார் . 
தொண்டர் குழாத்தினர் உண்ட அயர்வால் துயின்றா லுந் 
திருநாவலூர்மன்னர் அறிதுயில் அமரும் பெருந்தகையா 
ராதலினாலும் , அயரா அன்பின் பேருள்ளத்தின ராதலா 
லும் , துயின் முதலியவற்றால் மயக்கங் கொள்ளாதவரென் 
பார் “ சித்த நிலை திரியாத திருநாவலூரர் ” என்றார் . 
சித்தநிலை திரியாமையினாற்றான் பிறர் அயர்ந்து தூங்குங் 
காலை இறைவர் பந்தரொடு மறைந்ததை நாயனார் உடனே 
உணர்ந்து திருவருளை வியந்து பதிகம் பாடியருளினார் . 
தூங்காமற் றூங்குஞ் சிவஞானிகளது தனிப்பெருமை 
இதனாற் றெளியப்படும் . 


உண 


தண்ணீரும் பொதிசோறும் பெற்றது 97 
திருக்குருகாவூரிலே தண்ணீரும் பொதிசோறும் 
வைத்துக் காத்துக்கொண்டிருந்த கடவுள் திருக்கச்சூர் 
ஆலக்கோயிலில் நமது நாயனார் பசிவருத்தத்தால் திரு 
மதிற்புறத்திருந்தபோது அவ்வூர் வீடுதோறுஞ்சென்று 
ஐயமெடுத்துச் சோறு கொணர்ந்து கொடுத்தனர் . 
வினை உண்ணுதற்குரிய பொழுதும் மக்கள் யாவர்க்கும் 
ஊழினாலே அமைவதாகலானும் , உடலெடுத்த பேரன் 
பர்க்கும் முன்வினைப் பயனை நுகர்தல் பெறப்படுதலானும் 
நம் நாயனார் கச்சூர் ஆலக்கோயில் அடைந்தஞான்று 
அவர் உணவு கோடற்குரிய அமயம் வரும்வரையில் 
காலந்தாழ்த்தற்பொருட்டு இறைவன் தனக்குரிய ஐய 
மேற்குந் திருவிளையாடலை நிகழ்த்தினன் என்க . 

உண்ணுதற்குரிய அமயத்திலேயே அமுதினைப் 
பொருக்கெனத் தோற்றுவியாது சிறிது நேரத்திற்கு 
முன்னமேயே இறைவன் ஓர் 

ஓர் அந்தணர் வடிவொடு 
தோன்றி ஆறுதல் கூறியது வன்றொண்டருடன் வந்த 
- பரிசனங்கள் உணவுதேடி அலமராமைப் பொருட்டென்க . 

அப்புறம் நீர் அகலாதே சிறிதுபொழு தமருமென 
இறைவன் செப்பியதும் இதனை வலியுறுத்தும் . 

வன்றொண்டரது திருமேனி பசியினால் வாட்ட மடை 
வதனையே ஆசிரியர் சேக்கிழார் பசிவருத்த மென்றார் . 
இடையறாப் பேரின்பத்தை நுகரும் அவரது திருவுள்ளம் 
பசியின் பொருட்டுக் கலக்கமடையாதென்று தெளிக . 
இங்ஙனமே , ஆளுடையபிள்ளையும் ஆளுடைய அரசும் 
திருவீழிமிழலையிற் பஞ்சம் வந்தகாலை வாடுந்தன்மையர் 
அல்லர் என்றும் , அவ்விருபேரன்பருடன் கூடிய தொண் 
டர்பொருட்டே இறைவன் படிக்காசு அருளினன் என்றும் 
மொழிந்ததை 

உற்றுநோக்குக . சித்தஞ் சிவமாகிய 
பெரியோர் மாட்டு உறும் வினைப்பயனைச் சிவனே நுகர்வ 


98 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


னென்னும் மெய்ந்நூல் உண்மைக்கேற்ப இறைவனே 
இரந்து நம் நாயனார் வினைப்பயனை நுகர்ந்தனர் போலு 
மென்க . 


இறைவன் நுகர்தலென்பது தோற்றத்தின் அளவே 
யாம் . நுகர்ச்சிக்குரிய செயல் நிகழ்வதேயன்றிச் செயலி 
னால் வரும் இன்பதுன்பங்கள் அவனையும் அவனருள் 
பெற்றோரையும் பற்றாவென்று தெளிக . திருவருள்வழி 
நிற்கும் பெரியார்க்கு வினைப்பயன் நுகர்ச்சி பிறவிக்கு 
வித்தாகாது திருவருட்பெருக்கின் பேருணர்விற்கே ஏது 
வாம் என்க . இறைவன் செய்த இச்செயலினாலே அவனது 
பெருங்கருணையை வியந்து நம்து நாயனார் “ கண்ணீர் 
மழையருவிப் புதுவார் புனலின் மயிர்ப்புளகம் புதையத் 
திருப்பதிகம் இசைத்தமையாற் றெளியப்படும் . 


அ . சங்கிலியார் திருமணம் 


நம் நாயனார் அடியார்களாற் சிறப்பாக எதிர் கொள் 
ளப் பெற்றுத் திரு ஏகாம்பரஞ் சென்று பெருங் காத 
லுடன் மலைமகள் தழுவக்குழைந்த பெருமானை வழிபட்டு, 
அந்நகர்க்கண்ணே தங்கியகாலை அதன் சுற்றுப்புறங்களி 
லுள்ள பல திருத்தளிகளையும் ஆரா அன்புடன் சென்று 
வணங்கிப்பாடினர் . வணங்கிய தளிகளாவன திருக்காமக் 
கோட்டம் , திருமேற்றளி, திரு ஓணகாந்தன் றளி , திரு 
அநேகதங்காவதம் முதலியன . பின்னர்த் திருப்பனங் 
காட்டூர்ப் பெருமானை வணங்கி “ விடையின்மேல் வரு 
வானை " என்னும் வண்டமிழ்ப்பதிகம் பாடினர் . திரு 
மாற்பேறு , திருவல்லம் முதலிய திருப்பதிகளை வணங் - 
கிக்கொண்டு திருக்காளத்தி மலையைச் சேர்ந்தனர் . 

அன்பின் பேராறு உள்ளலைப்பத் திருக்காளத்திப் 
பெருமானையுங் கண்ணப்பரையுந் தாழ்ந்திறைஞ்சிச் 
“ செண்டாடும் தொண்டையாய் ” என்று தொடங்குங் 
திருப்பதிகம் பாடினார் . தொண்டருடன் அவண் இருக் 
கும் நாளிலே திருப்பருப்பதம் திருக்கேதாரம் முதலிய 
வடநாட்டுத் திருப்பதிக ளெல்லாவற்றையும் உள்ளத்தாற் 
றொழுதிறைஞ்சிப் பதிகம் பாடினர் . சிலநாள் கழிந்த 
பின்னர்த் தென்புலம் நோக்கிப் புறப்பட்டு நிலவுலகத்தின் 
கண் சிவலோகம்போல் விளங்குந் திருவொற்றியூருக்கு 
வந்து சேர்ந்தார் . அங்கே அடியார்க ளெல்லாராலும் 
மிகச் சிறப்பாக வரவேற்கப் பெற்றுத் தம்பிரான் தோழர் 
திருக்கோயிலினை அடைந்து பெருமானை அளவற்ற காத . 
லுடன் பணிந்து “ பாட்டும்பாடி ” என்னுந் திருப்பதிகம் 
இசைத்தனர் . பின்பு அவ்வூரிற் றங்கிக் காலங்கள் தோறும் 
திருக்கோயிலிற் சென்று தொழுதுவந்தனர் . 

இவ்வூரின்கண்ணே அநிந்திதையா ரென்னும் உமை 


100 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


யம்மையின் சிறப்புத்தோழியருள் ஒருத்தி திருக்கயிலை 
மலையினின்றும் இழிந்துவந்து வேளாளர் மரபிலே 
ஞாயிறு கிழவர் என்பார்க்கு அருமைமகளாய்த் தோன் 
றிச் சங்கிலியார் என்னும் பெயர் பெற்று மலைமடந்தை 
பால் மறவா அன்புபூண்டு வளர்ந்தனர் . அவளுக்கு மணப் 
பருவம் உற்றகாலை அவளது பெற்றோர் அவளுக்கு மணம் 
நிகழ்த்தக் கருதியது கண்டு சங்கிலியார் தாம் இறைவன் 
திருவருள் பெற்ற ஒருவர்க்கே உரியராகக் கருதி , பெற் 
றோர் முயற்சியால் யாது விளையுமோ என்று 

கவன்று 
உணர்வுமயங்கி அயர்ந்து நிலமிசை வீழ்ந்துகிடந்தார் . 
அதைப்பார்த்த பெற்றோர் மிகவும் பரிந்து இவளுக்கு எந் 
நோயுற்றதோ என்று வருந்தி அவளுக்குப் பன்னீர் 
தெளித்துத் தடவினர் . அப்போது அவள் எழவும் நினக்கு 
யாதுநேர்ந்த தென்று அவள் பெற்றோர் வினவினர் . அப் 
போது அவள் நீங்கள் பேசிக்கொண்டது எனக்கு ஒவ் 
வாது ; சிவபெருமானது அடியார் ஒருவர்க்கு யான் உரிய 
வள் ; ஆதலினால் திருவொற்றியூர்ப் பெருமான் அருள் 
வழிச்செல்வேன் என்றனள் . இதைக்கேட்ட பெற்றோர் 
அயர்வும் அச்சமுங் கொண்டு அவள் மொழிந்ததை வெளிப் 
படுத்தாமல் இருந்தனர் . இதனை அறியாத அவர் குலத் 
திலே அவரோடொத்த இயல்புடைய வொருவன் சிலரை 
அவர்பால் மகட்பேசி வரவிடுத்தான் . வந்ததற்கு உண்மை 
விளக்காது சங்கிலியின் தந்தையார் , அவர்கள் வருந்தா 
வாறு சில நன்மொழிகளைப் புகன்று அவரை அனுப்பி 
விட்டனர் . அவர்கள் மீளுமுன்னர் அவர்களை விடுத்த 
வன்பெருங் குற்றஞ் செய்திருந்தவன் போல உயிர் நீத்த 
னன் . இதனைக்கேட்ட ஞாயிறு கிழவர் முதலியோர் மன 
மறுகி மயக்கமுற்றனர் . இந்நிகழ்ச்சியால் மிகவும் அச்ச 
முற்ற அனைவரும் சங்கிலியார் செயலுக்கு உடம்பட்டுப் 
பிறமுயற்சியின்றி யிருந்தார்கள் . சங்கிலியார் திருவொற்றி 


சங்கிலியார் திருமணம் 


101 


யூரின்கண்ணே தன் பெற்றோரமைத்த கன்னிமாடம் ஒன் 
றிற்றங்கித் தவம்புரிந்தாள் . 

பல்வகை 

மலர்களையும் 
எடுத்து மாலைகள் தொடுத்துக் காலங்கள் தோறும் சிவ 
பிரானுக்குச் சாத்தும்படி கொடுத்துவந்தார் . 

ஒருநாள் முதல்வரது திருக்கோயிலுட் புகுந்து ஆளு 
டைய நம்பி இறைவனைத் தொழுது , தொண்டு செய்வா 
ருடைய திருப்பணிகளைக் கண்டுமகிழ்ந்து செல்லுங்கால் , 
தாமரைப்பொய்கைபோலும் மாலை மண்டபத்துட் சென் 
றார் . அன்பினை யே நாராகவும் அஞ்செழுத்தினை மலராக 
வும் நெஞ்சானது அகத்தே இறைவற்கு மாலை தொடுக்கப் , 
புறத்தே தம்முடைய கைகளாற்றொடுத்த பூமாலைகளை 
இறைவற்குச் சாத்தும் பொருட்டுத் திரையை நீக்கிக் 
கொடுத்துவிட்டு மின்போல மறைந்த சங்கிலியாரை நம் 
நாயனார் பான்மையாற் கண்ணுற்றார் . கண்ணுற்ற அளவி 
லேயே நிறை இழந்து அவள் பாற் காதல்மீ தூரப்பெற்றார் . 
அப்போது அவர் - பொன்னின் ஒளியினையும் மணியின் 
ஒளியினையும் அமுதத்திற் றோய்த்து மதியின் தண்மை 
யொடு கூட்டியமைத்த மின்னுக்கொடிபோல இத்திரைக் 
குள்ளேயே இருப்பவள் எனது உள்ளத்தைத் திரித்த 
னள் ; இவள் யார் ? என்று அங்கு நின்றாரை வினவுதலும் , 
அவர்கள் பெருந்தவத்தால் இறைவர் பணியிற் றலைநிற் 
கும் இக்கன்னி சங்கிலியார் என்னும் நங்கையார் என்று 
உரைப்ப , இருபெண்டிர் காரணமாக இப்பிறவியை எம் 
பெருமான் எனக்கெய்துவித்தார் : ஒருத்தி பரவையார் ; 
மற்றொருத்தி இவளென நம் நாயனார் உன்னினார் . பெரு 
மான் திருவடிக்கு ஆளாகும் பெருநெறியில் நிற்கும் 
என்னை அவன் பேரருளைத் தடையின்றி யெய்தாவண்ணம் 
தடுத்து எனதுயிரையும் அழகிய மலரையும் ஒருசேரப் 
பிணைக்கும் பெண்மணியை முதல்வனார் திருவருளாற் 
பெறுவேன் என்று சென்றனர் . 


102 சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 

சென்று திருவொற்றியூர்ப் பெருமானைத் தொழுது 
உம்முடைய இடப்பாகத்தில் ஒருபெண்ணினைக் கொண் 
டது மல்லாமல் உமது திருமுடியின் மீதும் கங்கையாகிய 
மற்றொரு பெண்ணையும் வைத்தருளுங் காதலுடையீரே ! 
உமக்குத் திருமாலை தொடுப்பதோடு நில்லாது எனது உள் 
ளத்தொடையையும் அவிழ்த்த மதிமுகச் சங்கிலியாரை 
அடியேனுக்குக் கொடுத்து என் வருத்தத்தைத் தீரு மென் 
றார் . இங்ஙனம் இறைவனை வேண்டிக்கொண்டு திருக் 
கோயிற்புறத்தோர் மருங்கிருப்பக் கதிரவன் மேலைக் கட 
லுண் மறைந்தனன் . மாலைக்கடலைக் கடக்கமாட்டாது 
வருந்தும் நம் நாயனார்மாட்டு இறைவன் சென்று யாவர்க் 
கும் எய்துதற்கரிய நங்கையை உனக்குத் தருகின்றோம் ; 
-நீ கவலை ஒழிக என்றருளினர் . அதைக்கேட்ட நம்பி 
அளவற்றவுணர்வுடன் இறைவன் திருவடிக் கமலங்களை 
வணங்கி வணங்கி மகிழ்ந்தார் . பின்னர்த் திருவொற்றி 
யூர்ப் பெருமான் சங்கிலியார்க்குக் கனவில் தோன்றி என் 
பாற் பேரன்புடையவனாய் , என்னால் யாவருங்காணத் திரு 
வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொள்ளப்பெற்றவனாய திரு 
--நாவலூரன் உன்னை என்பால் இரந்தனன் ; ஆதலின் , நீ 
அவனை மணந்து மகிழ்க என்றார் . அங்ஙனங்கூறிய 
முதல்வரது திருவடிகளில் வீழ்ந்திறைஞ்சி யெழுந்து நடுக் 
கத்துடன் ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் என்று 
கூசிமொழிவாராய் திருவாரூரின்கண் பரவையாரை அவர் 
மணந்துள்ளார் என்றார் . அதற்குச் சிவபெருமான் 
அவன் உன்னை நீங்கிப்போகாமல் உனக்கு உறுதிமொழி 
பகர்வானென்று அருளி மறைந்தனர் . மறைந்து 

வன் 
இறாண்டர்பாற் சென்று நின் மணவிருப்பத்தைச் சங்கிலி 
யார்க்குத் தெரிவித்தேன் : உன்பால் அவள் கருதுங் குறை 
யொன் றினைத் தவிர்த்தற்பொருட்டு நீ இன்றிரவே அவள் 
முன்பு போய் ஒரு சூளூரைக்கவேண்டும் என்றார் . அதற் 


சங்கிலியார் திருமணம் 


103 


கவர் என் செய்தால் இது முடியுமோ அது செய்வல் என் 
றார் . மங்கையைப் பிரியாவகைச் சூளுரைத்தல்வேண்டு 
மென்பதை அறிந்த அவர் திருப்பதிகள் தோறுஞ் சென்று 
இறைவனை வழிபடுந் தமக்கு இஃது ஒவ்வாதென்ற குறிப் 
பால் , இறைவனை நோக்கித் திருக்கோயிலிற் றிருமுன்பு 
சூளுரைக்குங்காலை நீர் அவ்விடம் விட்டு மகிழடிக்கீழ்த் 
தங்கவேண்டுமென்று வேண்டிக்கொண்டார் . அதற்குத் 
தாம் இணங்கியதாகப் பெருமான் கூறியதனைக்கேட்டு 
நம்பியாரூரர் மகிழ்ந்திருப்ப , முதல்வர் சங்கிலிபாற் 
சென்று திருநாவலூரன் உனக்குச் சூளுரைக்குங்காலைத் 
திருக்கோயிலின்கண் அது நிகழ்தற்குடன்படாது மகிழ 
மரத்தடியின்கீழ் அதனை நிகழ்வித்துக்கொள் என்றியம்பி 
மறைந்தார் . சங்கிலியார் துயில் நீங்கித் திருவருட்டிறத்தை 
நினைந்துருகி வியந்து தனது பாங்கியர்க்குக் கனவில் 
இறைவன் அருளிச்செய்ததைப் பகர்ந்தார் . அன்னோர் 
வியப்பும் அச்சமுங் கொண்டு சங்கிலியாரைப் பணிந்தார் . 
பின்னர்ச் சங்கிலியார் திருப்பள்ளியெழுச்சிக்கு மலர் 
தொடுக்குங்காலம் வரச் சேடியருடன் திருக்கோயிலுக்குச் 
சென்றபோது ஆளுடைய நம்பியும் ஆங்கடைந்து திருவரு 
ளின் திறத்தை நேரிழையார்க்குக் கூற , அவரும் அதற்குடன் 
பட்டு ஒன்றுங் கூறாது தோழியுடன் ஒருபுறம் ஒதுங்கித் 
திருக்கோயிலுட் சென்றனர் . திருநாவலூரரும் அவர்பின் 
சென்று தாம் இறைவர்முன் சூளுரைக்குங் கருத்தினைத் 
தெரிவிக்க அவர் சேடியர்கள் இங்கே அது செய்தல் 
தகாது என்ன , வன்றொண்டர் அங்ஙனமாயின் யான் எவ் 
விடத்திற் சூளுரைக்கவேண்டும் என்று வினவ , அப்பெண் 
டிர் மகிழடிக்கீழே செய்யவேண்டும் என்ன , நம்பியாரூரர் 
மனமருண்டு இவர்கள் சொன்னபடி செய்யாது மறுக்கில் 
தம்மைப்பற்றி யொரு இகழ்ச்சியுரை பரவுதலுங்கூடும் 
ஆதலின் , அதற்கு உடம்படுதலே பொருந்து வதொன்றாவ 


104 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


என 


தென்று துணிந்து மகிழடிக்கீழ்ச்சென்று அம்மரத்தினை 
மும்முறைவலம் வந்து சூளுரைத்தனர் . இதனைக்கண்ட 
சங்கிலியாரும் மனங்கலங்கி இறைவர் கட்டளையால் பாவி 
யேன் இதனைக் காண நேர்ந்தது என்று வருந்தி ஒரு புடை 
மறைந்து அயர்வுற்றார் . ஆளுடைய நம்பி திருக்கோயி 
லிற் புகுந்து இறைவனை வணங்கி 

* நீர் செய்தவாறு 
மிக அழகிது நகையுரை மொழிந்து வணங்கிப் 
புறம்போந்து நின்றார் . சங்கிலியாருங் கன்னிமாடம் புகுந் 
திருந்தார் . 

இறைவன் அடியார்களுக்குக் கனவிற் சென்று இரு 
வருக்கும் மணம் செய்விக்கும்படி கட்டளையிட்டனர் . 
இருவர்க்கும் அளவற்ற சிறப்புடன் மண்ணவர் யாவருங் 
காண விண்ணவர் பூமழைபொழியத் திருமணம் நிகழ்ந் 
தது . வன்றொண்டர் திருவிலுஞ் சிறந்த பூங்குழலாரது 
பெருநலத்தைக் கண்டுகேட் டுண்டுயிர்த் துற் றமர்ந்திருந் 
தார் . ஒருகணம் ஊழியாகத் தோன்றும் புலவியையும் 
ஒர் ஊழி ஒருகணமாகத் தோன்றும் புணர்ச்சியையும் 
உடையராய் நம்பியாரூரர் திருவொற்றியூரின்கண்ணே 
பன்னாட் கழித்தனர் . 


ஆராய்ச்சி 
நமது நாயனாரும் திருஞானசம்பந்தரைப் போலவே 
திருக்காஞ்சியிலிருந்து திருக்காளத்திக்குச் சென்று மீண்டு 
திருவொற்றியூர் வந்ததாகத் 

தெரிகிறது. 

அங்ஙனஞ் 
செல்லுதல் அக்காலத்து வழக்கம் போலும் ! திருஞான 
சம்பந்தரைப்போலவே 

இவரும் மிக்க 

பேரன்போடு 
கண்ணப்பரைத் தொழுது காளத்தியில் தங்கியிருந்தே 
திருப்பருப்பதம் திருக்கேதார முதலிய வடநாட்டுத் திருப் 
பதிகளை வணங்கிப் பாடினர் . அப்பமூர்த்தி ஒருவரே வட 
நாட்டுக்குச் சென்றனர் . ஆதலால் மற்றை இருவருடைய 


சங்கிலியார் திருமணம் 


105 


திருப்பதி யாத்திரைக்கு வடஎல்லை திருக்காளத்தியாக 
அமைந்தது காண்க . 

திருவொற்றியூரினைப் புவியிற் சிவலோகம் போல்வ 
தென்றார் ஆசிரியர் சேக்கிழார் . சிவலோகத்தில் அநிந்தி 
தையை நாயனார் பூக்கொய்யுமிடத்துக் கண்டு காதலித்தது 
போலத் , திருவொற்றியூரிலும் அவ் வநிந்திதையாகிய 
சங்கிலியாரை மலர் தொடுக்கு மாடத்தே கண்டு விளை 
வுற்றன ராதலின் திருவொற்றியூரினைச் சிவலோகத்திற்கு 
உவமித்தனரென்க . திருவொற்றியூர்ப் பெருமான்பால் 
திருநாவலூரர்க்கு உள்ள பேரன்பினை ஆசிரியர் சேக் 
கிழார் நயமுற இயம்பினர் . அது வருமாறு : 
" ஊனு முயிருங் கரைந்துருக உச்சி குவித்த செங்கையுட 
னான காதலுடன் வீழ்ந்தார் ஆரா வன்பி னாரூரர் . 

முன்னொருகாலத்தில் ஓரரசன் பல திருப்பதிகளிலும் 
உள்ள சிவாலயங்கட்குத் தீர்வை ஏற்படுத்தி வாங்குங் 
காலத்தில் திருவொற்றியூர் நீங்க என்று வரிவிதிக்கும் 
ஏட்டிற் காணும்படி இறைவ னருள் செய்து அத் 
திருப்பதிக்கு வரியில்லாது செய்த கருணைத்திறத்தை 
வியப்பார் ஏட்டுவரி யொற்றியூர் நீங்கலென்ன எழுத் 
தறியும் என்றார் . இத்திருவருட் செயலைத் திருக்குறிப் 
புத்தொண்டர் புராணம் கூக - ம் பாட்டிலும் விதந்தமை 
காண்க . 

இத்திருப்பதியின்கண் மிகுந்த உவப்புடைமையால் 
அவண் தங்கிக் காலங்கள் தோறும் நமது நாயனார் இறை 
வனை வழிபட்டு வந்தனர் . சங்கிலியாரை மணக்கும் 
பான்மை இருத்தலின் , அங்கு அவர் தங்க நேர்ந்தது 
போலும் ! பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்றப் புறம் 
போந்து என்ற சேக்கிழார் திருவாக்கு இருபொரு 
ளுடைத்து . இறைவனைப்பாடி அவன் அருள் வழியாகவே 
தம்மறிவு நின்றொழுகும் பெருநிலையுற்று வெளிச் 

615-8 


106 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


சென்று என்பது ஒரு பொருள் . தம்மறிவு தம் வயப் 
படாமல் ஒருத்தி வயப்பட்டு வருந்தும் நிலைவந்தடைய 
அவன்பால் நின்றும் புறம்போந்து அவளைப் பெறுவதற் 
காக இறைவனைப்பாடி என்பது மற்றொரு பொருள் . 

அநிந்திதையே சங்கிலியாராக அவதரித்தாரென்று 
ஆசிரியர் சேக்கிழார் கூறுகின்றார் . அதனை அவர் எவ்வா 
றுணர்ந்தாரென்பது தெரியவில்லை. சங்கிலியார் பிறந்த 
வேளாண்குலத்தை நாலாங் குலமென்று ஆசிரியர் கூறியது , 
அக்குலம் அந்தணர் அரசர் வணிகர் வேளாளர் என்னும் பாகு 
பாட்டில் நான்காவதாக நிற்றல்பற்றி என்க . நாலாங்குல 
மென்றமையால் படும் இழுக்கு யாதுமிலை என்பார் 
" மேலாங்கொள்கை வேளாண்மை மிக்க என்றனர் . 
நெடுநாட்கு முன்னேயே நாற்குலப்பிரிவுகள் தென் 
னாட்டில் ஏற்பட்டிருந்தபோதிலும் ஆரியசாதிப் பிரி 
வினுள் நான்காவதாகக் கருதப்படும் சூத்திரர் இழிகுலத் 
தின ராகக் கருதப்படுதல் போலத் தென்னாட்டிலே 
வேளாண்குலம் கருதப்படுவதில்லை . “ உழுதுண்டு வாழ் 
வாரே வாழ்வா " ரென்றும் , உழுதுண்பார் 
துண்பாரின் வேறான ரென்றும் , “ உழுவார் உலகத்தார்க் 
காணி " என்றும் திருவள்ளுவர் கூறினமை காண்க . பிற 
மரபினருக்குக் குற்றேவல் செய்தலே சூத்திரர் கடமை 
என்று வடநூல் கூறும் . அக்கடமை வேளாளருக்கு 
இன்றாதலின் , வேளாளரைச் சூத்திரரென்றல் தவறு . 
கொலை கடிந்து புலவு நீக்கிக் கடவுட்பேணும் வேளாண் 
மரபின் ஒரு பகுதியாரே தமிழ்நாட்டுப் பார்ப்பாராகவும் , 
வேளாள ரால் முடிசூட்டப்பெறும் வேளாண் டலைவரே 
தீமிழ்மன்னரெனவும் , விளைவித்த பொருளைப் பண்டமாற் 
றின்பொருட்டுப் பல இடங்களுக்குக் கொண்டுபோகும் 
வேளாளரே தமிழ்நாட்டு வணிகரெனவும் ஆராய்ச்சி 
வல்லுநர் முடிவுகட்டியிருப்பதால் , மருத நிலத்துப் பெரு 


தொழு 


சங்கிலியார் திருமணம் 


107 


மரபினராகிய உழவரே தமிழ்நாட்டிலே நான்கு 

நான்குவகை 
யாகப் பகுக்கப்பட்டனரென்றுந் தெளிக . சூத்திர 
மென்ற சொல் 

கயிறென்று பொருள் படுமிடத்துச் 
சூத்திரர் என்பது கயிற்றினாற் பாவையை ஆட்டுவது 
போல எல்லாவற்றையும் ஆட்டுவிக்குந் திறனுடையார் 
என்று பொருள்படும் . அப்பொருளிலே வேளாளரைச் 
சூத்திரரென்று கூறுதல் பொருத்தமான தென்பாருமுளர் . 
அங்ஙனங் கொள்ளுங்கால் சூத்திரரென்ற சொல் சாதிப் 
பெயராகாது . 


திருஞாயிறு கிழவர் என்பார் சங்கிலியாரின் தந்தை 
யார் . ஞாயிறு என்பது அவரது இயற்பெயர் போலும் ! 
கதிரவன் பெயரை மக்கட்கிட்டு வழங்குதல் இக்காலத் 
துங் காணப்படும் . இக்காலத்திற் பெரும்பான்மையும் 
வடமொழிப் பெயர்களே தமிழ்மக்களுக்கிட்டு வழங்கப் 
படுகின்றன . ஆனால் ஆயிரம் ஆண்டுகட்கு முன்னே 
பெரும்பான்மையுந் தமிழ்ப் பெயர்களே மக்கட்கு இட்டு 
வழங்கிவந்தன என்பது ஞாயிறுகிழவர் , சங்கிலியார் , 
பரவையார் , நம்பியாரூர் என்னும் பெயர்களால் தெளி 
யப்படும் . கிழவர் என்ற சொல்லே முற்காலத்திற் கிழார் 
என்று வழங்கியதுபோலும் ! அச்சொல் உரியவரென்று 
பொருள் படும் . நிலத்திற்கு உரிமைபூண்டிருந்த வேளா 
ளருக்குக் கிழார் என்ற சொல் பட்டப்பெயராய் ஆதியில் 
வழங்கிற்று . முதலியார் , பிள்ளை என்ற பட்டப்பெயர்கள் 
பிற்காலத்தில் ஏற்பட்டன. அக்காலத்திலே ஒருவரது 
பெயருக்கு முன் திரு என்ற அடைமொழி கொடுக்கப் 
பட்டதென்பது திருஞாயிறு கிழவர் என்ற சொற் , 
றொடரால் இனிது விளங்கும் . 

சங்கிலியார் என்ற பெயர் சங்கிலி போலத் தொடர் 
புடையார் என்று பொருள் படும் . நிலவுலகிற் பிறப்பதற்கு 


108 சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
முன் கயிலையில் நிகழ்ந்த நிகழ்ச்சியின் உணர்ச்சி சங்கிலி 
யாருக்கு இருந்ததென்பது 
மலையான் மடந்தை மலர்ப்பாத மறவா வன்பால் தந்தநெறி 

தலையா முணர்வு வந்தணையத் தாமே யறிந்த சங்கிலியார் 
என்று ஆசிரியர் சேக்கிழார் செப்பினமையால் தெளிவு 
படும் . அவரது பெற்றோர் அவருக்கு மணம்புரியக் 
கருதியகாலை அவர் வென்றி விடையா ரருள் செய்தா 
ரொருவர்க்குரியேன் யான் என்றதுங் காண்க . 

சங்கிலியாரின் தந்தையார்பால் மகட்பேசச் சிலரை 
விடுத்த ஆண்மகன் , பேசச்சென்றவர் வருவதற்குமுன் 
இறந்தமை, பெருங்கேடு செய்தவன் அதன் பயனாக 
உடனே இறந்தமைபோன்றது என்று ஆசிரியர் சேக் 
கிழார் செப்பியது , குருவியிருக்கப் பனம்பழம் விழுந்த 
தென்பதோ டொக்கு மெனினும் , உலக வழக்கிலுள்ள 
மக்கள் மனப்பான்மையைத் தெரிவித்தவாறாகும் . ஒரு 
வனை அவன் பகைவன் வைது அடித்துத் துன்புறுத்திய 
சின்னாட்களுள் இறந்துவிடுவானாயின் . அவன் செய்த 
பெருங்கொடுமையால் உடனே அவன் இறந்தானென்று 
கருதுதலும் , ஒரு கூட்டத்தாரை எதிர்க்குங்காலை மடி 
யின் , எதிர்த்த பாவத்தால் இறந்தானென்று பேசுதலும் 
உலவழக்கிற் காணப்படுன்றன . 

சங்கிலியாரை விரும்பி மகட்பேசுதல் தகாதென்ற 
அச்சம் அவர் பெற்றோர்பாலும் பொதுமக்களுள்ளும் 
நிலைபெற்றமைக்கு முதலில் மகட் பேசியவன் இறந்த 
மையே காரணமாயிற்று . நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதி 
* யில் தகுமகட் பேசியோன் வீயவே நூல்போன சங்கிலி 
பால் நகும் வழக்கே செய்தான் என்றதற்குத் தக்க 
பொருளினை உணராத சிலர் , கைம்பெண் மணத்திற்கு 
அது மேற்கோளாமென்று தவறாகக் கருதுவர் . மகட் 


சங்கிலியார் திருமணம் 


109 


என்ற 


பேசியோன் பேசி முடியுமுன் வீந்தமையால் , நூல்போன 
என்பதற்குப் பிறர்பால் மணம்வேண்டாத 
பொருளே கொள்ளற்பாலது . • நகும் வழக்கு என்றது 
மணம் வேண்டாமென்றிருந்தவரை மணத்திற்கு இசை 
வித்துக் கொண்டதேயாமென்க . 


திருவொற்றியூரிற் சென்று கன்னிமாடத்திற் சங்கிலி 
யார் தவம்புரிய நேர்ந்தது நமது நாயனாரைக் காண்ட 
டற் 
குரியபான்மை இருந்தமையாற் போலும் . இருவருக்குந் 
தொடர்பாயுள்ள இறைவனது கோயிலின் கண் பூந்திரு 
மண்டபத்திற் காட்சி நிகழ்ந்தது முன்வினைப் பொருத்த 
மென்பதைத் தெளிவுபடுத்தியவாறாகும் . முன் வினைத் 
தொடர்பாலேயே காட்சி நிகழ்ந்த அப்பொழுதே காதலும் 
மிக்கெழுந்தது . இருவரும் திருவருள்வழி நின்றா ராதலின் 
கொடுப்பாரும் அடுப்பாருமின்றி நிகழ்த்துங் களவொழுக் 
கத்தி லீடுபடாது 

றைவனால் தொடர் பெய்தும் 
பொழுதை எதிர்நோக்கியிருந்தனர் . 

நமது 

நாயனார் 
பிறமாதர்பால் எள்ளளவேனுங் காதல் உணர்ந்திலராத 
லாலும் , தவத்தினால் முன் னுணர்ச்சியுடையா ராதலாலும் 
* இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் 
எய்துவித்தார் என்று கருதினார் . புறத்தே நாரினால் 
மலர் மாலையைத் தொடுப்ப தொப்ப , அகத்தே அன்பென் 
னும் நாரினால் அஞ்செழுத்து மாலையைச் சங்கிலியாரது 
உள்ளம் தொடுத்தது என்றமையால் உள்ளும் புறமும் 
ஒத்த சங்கிலியாரது பேரன்பு நன்கு விளங்கும் . 

திருநாவலூரரது உள்ளத்தையும் நாரில் மலரைப் 
பிணிப்பதுபோல அன்பினாற் பிணித்தமையின் சங்கிலி , 
யாருக்கும் நாயனார்பாற் காதல் உண்டென்பது கருதப் 
படும் . அறவே பிறர்பாற் காதலில்லார் பிறருள்ளம் 
புகாரென்பது அறிஞர் கருத்தாதல் காண்க . 


அருளால் 


110 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


க 


“ மண்டிணி ஞாலத்து மழைவளந் தரூஉம் 
பெண்டிராயிற் பிறர்நெஞ்சு புகார் அர் 
புக்கேன் பிறனுளம் புரிநூன் மார்பன் 

முத்தீப்பேணு முறைஎனக் கில்லென " 
என்றார் மணிமேகலையார் . ஒன்றினை ஒரு காலத்தே வேண்டா 
மென்பார் பிறிதொரு காலத்தே அதனை வேண்டுதல் 
உலகியல்பாதலின் வழக்கு என்ற சொல் அமைக்கப்பட் 


இருபெண்களை மணத்தல் பொருந்துமோ என்ற ஓர் 
வினாவுக்கு விடையாக இறைவனை நோக்கி நமது நாயனார் 
* திருமேனியி னிடப்பாகத்திலொரு பெண்ணையுந் திருமுடி 
மீது மற்றொரு பெண்ணையும் உடையீர் என்று விளித்த 
தனர் . நமது நாயனாரது வேண்டுகோளினால் அறியக் 
கிடப்பது யாதெனில் , கிடைத்தற்கரியதோர் பொருளின் 
கண் அளவுகடந்த விழைவினை உடையோர்கள் , எல்லாம் , 
வல்ல இறைவனை வணங்கி வேண்டி அதனைப்பெற 
முயல்வதே தக்கதென்பதாம் . அடியார்க்கு வேண்டிய 
வற்றை வேண்டியவண்ண மீதல் இறைவனது பெருங் 
கருணையாமென்பது . 


1 


‘ இம்ப ருலகில் யாவருக்கு 

மெய்த வொண்ணா விருந்தவத்துக் 
கொம்பை யுனக்குத் தருகின்றோங் 

கொண்ட கவலை யொழிகென்ன 
என்றருளிச் செய்தமையால் இனிது விளங்கும் . 

. 
திருவொற்றியூர்ப் பெருமானார் வன்றொண்டருக்குக் 
கனவிற் றோன்றாது நேரேதோன்றி யருள் செய்தாரென்று 
கருத இடமுண்டு . 

சங்கிலியாருக்கு அவர் கனவிற் றோன் றினாரென்பது 
தெளிவாகக் கூறப்பட்டது . கனவிலும் 

கற்பினைப் 


சங்கிலியார் திருமணம் 


111 


கேது 


பெரிதும் பாராட்டும் பெருந்தகை யுடையார் சங்கிலியா 
ரென்பது , நமது நாயனாரை மணக்க இசைவதற்கு முன் 
அவர் பரவையார் வசப்பட்டிருத்தலை இறைவன்பால் 
வின் வினமையாற் றெளியப்படும் . இறைவரே நாயனாரை 
மணக்கும்படி கட்டளையிட்டபோதுங் கற்பின் கொள் 
கையை மறவாது வினா எழுப்பினமையால் , இவர் ‘ குன்றா 
விளக்கனையார் என்றார் ஆசிரியர் சேக்கிழார். சங்கிலி 
யாரைப் பிரியேனென்று திருநாவலூரர் சூளூரைப்பா 
ரென இறைவன் விடைபகர்ந்தவுடன் பரவையாரை 
நாயனார் பிரிந்து தம்மோடென்றும் இருத்தற் 
வென்னை என்னும் வினாவெழுப்பாது சங்கிலியார் 
மணத்திற் கிசைந்தமையால் அவருக்கு நாயனார் 
பா லிருந்த காதன் மிகுதி தோன்றும் . நனவாயிருப்பின் 
அவ்வினாவை அவர் எழுப்பியிருத்தல் கூடுமென்று கருது 
வாருமுளர் . 

மீக்கர்ந்த காதலினாற் சூளுரைத்தாவது சங்கிலி 
யாரைப் பெறவேண்டுமென்ற பேரெண்ணத்தினால் நமது 
நாயனார் தவறாகவுஞ் சூளுரைக்கக் கருதினார் . அறநெறி 
யிற் சிறிது வழுவின் எத்தகையோர்க்கும் இடர் நேரு 
மென்பது 

இதனாற் றெளிவாமன்றோ ? இறைவனும் 
உயிர்களுடைய தகுதிக்கேற்பவே வெவ்வேறு முறையாக 
அருள் புரிவனாதலின் , இங்ஙனஞ் செய்விக்கத் திருவுளங் 
கொண்டார்போலும் ! மக்கள் மூவகைப்படுவர் . தீய 
தொன்றைத் தீயதென இயற்கையாகவே யுணர்ந்து 
அதன்கணின்றும் விலகிச் செல்வார் முதல் வகையின 
ராவர் . தீயதொன்றைத் தீயதெனவே ஆராய்ச்சியா 
லறிந்து அதனைத் தவிர்ப்பார் இரண்டாவது வகையின 
ராவர் . தீயதனை நுகர்ந்தே அதன் தன்மைகண்டு விலகு 
வார் மூன்றாவது வகையினராவர் . நுகர்ச்சியால் உண்மை 
யறிதற் குரியாருக்கு ஆராய்ச்சி மாத்திரம் போதாது . 


112 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


இருபெண் விளைவின் கேட்டினை நுகர்ந்து ஒழிக்கவந்த 
நாயனார்க்குத் தவறாகச் சூளுரைத்தல் ஊழ்வினையின் பய 
னாக வந்து முடிந்தது . சூள் பிழைத்தாற் கேடுநேருதல் 
இறைவன் திருவருள் வலியினாலாவதென்றும் , திருவருள் 
விளக்கம் திருக்கோயிலின்கண் எழுந்தருளியிருக்குந் திரு 
முன்பு சிறப்பாக நிகழுமென்றுங் கருதினமையாற் றிருக் 
கோயிலை விட்டு மகிழ்க்கீழ்த் தங்கும்படி இறைவனை 
வேண்டினரென்க . ஒருவரை வஞ்சித்துப் பொய்புகலு 
வோன் 

ரைக் கடவுள் ஒறுப்பரென்பது யாவருக்கும் ஒப்ப 
முடிந்ததே . ஆனால் கடவுள் நினைவில்லாமற் குற்றஞ் 
செய்வதிலுங் கடவுளது திருவருள் விளக்கம் உள்ள 
இடத்தே கடவுள் நினைவோடு 

தவறுசெய்தல் மிகக் 
கொடியது . அப்பெருங்குற்ற மிழைப்போரை மிகத் 
தெளிவாகக் கடவுள் தண்டிப்பாரென்ற கருத்துப்பற்றித் 
திருக்கோயில் முதலிய இடங்களிற் றிருமுன்பு உறுதி 
மொழி கூறுதல் உலக வழக்கில் நிகழ்கின்றது . உறுதி 
மொழி கூறுவோன் கடவுள் முன்னே நெஞ்சறிவது 
பொய்த்தல் கூடாதென்று உணராவிடில் தன் குற்றம் 
பெரிதென்று கருதமாட்டான் . ஆகவே , கூறியது பொய்ப் 
பின் தான் பெருங்குற்றஞ் செய்தவனாகத் தன்னை எண்ண 
மாட்டான் . தனக்குவருந் தண்டனையைத் தக்கதென்று 
கருதமாட்டான் . இக்காரணம் பற்றியே மகிழடிக்கீழ் 
வைகும்படி இறைவனை நாயனார் வேண்டியதும் , இறை 
வன் நாயனாரை மகிழடிக்கீழ்ச் சூளுரைக்கும்படி கேட்கும் 
வண்ணம் சங்கிலியாருக்குக் கட்டளையிட்டதும் நிகழ்ந் 
தன போலும் ! எவ்விடத்தில் உறுதிமொழி கூறினாலும் 
அம்மொழியிற் றப்பி நடத்தல் தகாதென்ற நல்லுணர்ச்சி 
சான்ற நாயனார் பொதுமக்கள் நினைவதுபோல் நினைந்து 
இறைவனை வேண்டியது ஊழ்வினை வலியின் வயப்பட் 
டமையா னென்க . 


E 


சங்கிலியார் திருமணம் 


113 


தையலார் மையிலிற்பட்டால் தமக்கொரு மதியுண் 
டாமோ என்ற திருவாக்கினை இவர் நிலை நினைவுறுத்து 
மன்றோ ? மற்றொருவகையாக இதனை நோக்குவோர் 
சூள் பிழைத்தால் ஒறுத்தலாகாது என்று இறைவனை 
வேண்டிக் கொள்ளுவார் மகிழடிக்கீழ் இருக்க என்றார் 
என்று கருதுப . 

இறைவனும் நாயனார் வேண்டுகோளை மறுத்துப் 
பொய்யுறுதி கூறுதல் தகாதென்று தடுத்தாட் கொள்ளா 
மல் அவர் வேண்டுகோளுக்கு இசைவார்போன்று சங்கிலி 
யார் வாயிலாக மகிழடிக்கீழ்ச் சபதம் நிகழ்வித்தது எத 
னால் எனின் , சங்கிலியார் மணத்தினை நிகழ்த்தி நாயனா 
ருக்கு ஊழ்வினைப் பயனை ஊட்டுவித்தற் பொருட்டும் , 
இறைவன் பெரியோர்க்குஞ் சிறியோர்க்கும் நடுநின்று 
ஒருபாற் கோடாது அருள் புரிவன் என்னும் உண்மையை 
யாவருக்கும் வற்புறுத்தியருளுதற் பொருட்டும் என்றறிக . 
நாயனார் சூளுரைத்ததைக் கண்டகாலை சங்கிலியார் மனங் 
கலங்கியது எதனாலோவெனின் , நம்பியாரூரரைப் போன்ற 
பேரன்பர் சொல்லினைச் சொன்ன அளவிலேயே நம்பி 
அவரை ஏற்றுக் கொள்ளாது மகிழ்க்கீழ் உறுதிகூறக் 
கேட்டது அவருடைய பெருமைக்குந் தம்முடைய தாழ் 
மைக்கு முரணாம் மிகையானதோர் செயலென் றுணர்ந்த 
மையால் என்க . சங்கிலியார் கனவிலுங்கூட நாயனார் 
சூளுற வேண்டுமென்று இறைவன்பாற் கேட்கவில்லை . 
இறைவனே நாயனார் சபதஞ் செய்வாரென்று கூறினர் . 
மகிழடிக்கீழ்ச் சூளுறுதலைத் தந்திரமாய் முற்றுவித்ததும் 
இறைவனே . இறைவன் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தக் 
கருதியே இவ்வாறு செய்தனன் போலும் ! நாயனார் கருதியு 
படியே மணத்தினை இறைவன் முடித்தானெனினும் பின் 
- வரும் இடருக்கு வித்திட்டமையால் , திருநாவலூரர் 
* அருள் நாளுந் தரவிருந்தீர் செய்தவாறழகி தென்றார் . 


114 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ஐந்திணை அன்பின் நயஞ்செறிந்த இந்நாயனார் மணவாழ்க் 
கையைத் திருவள்ளுவரது அழகிய சொற்றொடரினால் 
ஆசிரியர் சேக்கிழார் சிறப்பித்தார் . புணர்ச்சி மகிழ்த 
லென்னு மதிகாரத்தின் முதலடியை யமைத்த பெரிய புராண 
அடிகள் வருமாறு : 

புண்டரிகத் தவள்வனப்பைப் புறங்கண்ட தூநலத்தைக் 
கண்டுகேட் டுண்டுயிர்த்துற் றமர்ந்திருந்தார் காதலினால் . 


ஊடுதல் காமத்திற் கின்பமாமாதலின் , புணர்ச்சியொடு 
புலவியையும் உடன் கூறினார் . காற்றும் இடையிற் 
செல்லப் பொறுக்காத காதலர்க்கு ஒரு கணம் நிகழும் 
ஊடல் நெடுங்காலத்ததாகத் தோன்றுதலும் , நெடிது 
நிலவியபோகம் ஒரு கணத்ததாகத் தோன்றுதலும் இயல் 
பென்பதனை ஊழியாம் ஒரு கணந்தா னவ்வூழி யொரு 
கணமாம் என்பதால் விளக்கினர் . பிரிவாற்றாமையால் 
வருந்துந் தலைவி இந்நாள் நெடிய கழியு மிரா என்றதும் , 
புணர்ச்சி விரும்பிய தலைமகன் • நீடுக மன்னோ விரா 
என்றதுங் காண்க . 


க . திருவாரூர்க்குத் திரும்பி இறைவனைத் 

தூது விடுதல் 
திருநாவலூரர் திருவொற்றியூரிலே வீற்றிருக்கும் 
போது இளவேனிற்காலம் வந்தது . பொதியமலைச் சந்த 
னக்காவிலே உலாவிவருந் தென்றற்காற்று வீசியவுடன் , 
திருவாரூரின்கண் வீதிவிடங்கப் பெருமானுக்கு நிகழும் 
இள்வேனிற் றிருவிழாவிலே பரவையார் பாடலாடலியற் 
றுவதை நினைந்தும் , திருவாரூர்ப் பெருமான் தமக்குப் 
பல்லாற்றானும் ஆட்கொண்ட பேரருளின் றிறத்தை 
நினைந்தும் பிரிவாற்றாமையை உணர்ந்தனர் . திருவாரூர்க் 
குப்போய் இறைவனை வழிபட வேண்டுமென்னும் அவா 
மேலீட்டினால் எழுந்த பத்திமையும் அடிமையையும் 
என்னுந் திருப்பதிகத்தின் ஒரு பாட்டு வருமாறு : 

ஏழிசையா யிசைப்பயனா யின்னமுதா யென்னுடைய 
தோழனுமா யான் செய்யும் துரிசுகளுக் குடனாகி 
மாழையொண்கண் பரவையைத்தந் தாண்டானை மதியில்லா 
ஏழையேன் பிரிந்திருக்கே னென்னாரூ ரிறைவனையே . " 

திருவாரூர் நினைவு மிகவும் விஞ்சியபோது ஒருநாள் 
திருவொற்றியூர்ப் பெருமானிடம் விடைபெற்றுக் 
கொண்டு அவ்வூருக்கப்புறஞ் செல்லத் தொடங்கியவுடன் , 
சூள் பிழைத்தமைபற்றி நாயனார் கண்கள் மறைவுற் 
றன . அப்போது செய்வதறியாது 

திகைத்து நெடி 
துயிர்த்து இத்துயர் நீங்க இறைவனைப் பாடுவேனென்று 
அழுக்கு மெய்கொடுன் திருவடி யடைந்தேன் என்னுந் 
திருப்பதிகம் பாடினஎர் . 
* அழுக்கு மெய்கொடுன் றிருவடி யடைந்தே 

னதுவுநான்படப் பாலதொன் றானாற் 
பிழுக்கை வாரியும் பால்கொள்வ ரடிகேள் 

பிழைப்ப னாகிலுந் திருவடிப் பிழையேன் 


116 சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம 
வழுக்கி வீழினுந் திருப்பெய ரல்லான் 

மற்று நானறி யேன்மறு மாற்றம் 
ஒழுக்க வென்கணுக் கொருமருந் துரையா 

யொற்றி யூரெனு மூருறை வானே . " 
பின்னர்த் திருவாரூரை எவ்வகையானும் அடைய 
வேண்டுமென்னுங் காதல் மிகுதியினாலே , வழிச்செல்வார் 
வழிகாட்ட மேற்சென்று திருமுல்லைவாயிலடைந்து பாடிய 
திருப்பதிகத்திற் சங்கிலிக்காக என் கண்களை மறைத்தீ 
ரென்று சாற்றினர் . 
" விண்பணிந் தேத்தும் வேதியர் மாதர் 

வெருவிட வேழமன் றுரித்தாய் 
செண்பகச் சோலை சூழ்திரு முல்லை 

வாயிலாய் தேவர்தம் மரசே 
தண்பொழி லொற்றி மாநக ருடையாய் 

சங்கிலிக் காகவென் கண்கொண்ட 
பண்பநின் னடியேன் படுதுயர் களையாய் 

பாசுப தாபரஞ் சுடரே . 
இத்திருப்பதிகத்துள் தொண்டமானுக்கு அத்தலத்தில் 
இறைவ னருள் புரிந்ததை விதந்தோதினர் . தொண்டமான் 
யானை மீது அவண் வந்தபோது முல்லைக்கொடிகள் அவ 
எனது யானையின் கால்களைப் பற்றிப் பிணித்தன . அவற்றை 
அவன் சேதிக்கவே அக்கொடிகளி னடுவேயிருந்த சிவலிங் 
கப் பெருமான்மீது வாள் பட்டு உதிரம் பெருகிற்று . 
அதனைக் கண்டு அரசன் வருந்தியவுடன் இறைவன் 
வெளிப்பட்டருளினன் . 
" சொல்லரும் புகழான் றொண்டமான் களிற்றைச் 

சூழ்கொடி முல்லையாற் கட்டிட் 
டெல்லையி லின்ப மவன்பெற வெளிப்பட் 

டருளிய விறைவனே 
என்றது காண்க . 


இறைவனைத் தூதுவிடுதல் 


117 


பின்னர்த் திருவெண்பாக்கமென்னுந் திருப்பதியினை 
யடைந்து இறைவனை வணங்கி நீர் கோயிலில் இருக்கின் 
றீரா ? என்று வினவ , ஊன்றுகோல் கொடுத்தருளி நாம் 
உள்ளோம் நீர்போம் என்று அன்பிலாதவர்போல இறை 
வன் மொழிந்ததைக்கேட்டுப் பரிவுடன் அருளிச்செய்த 
திருப்பதிகத்தின் முதற் பாட்டு : 
“ பிழையுளன பொறுத்திடுவ ரென்றடியேன் பிழைத்தக்காற் 
பழியதனைப் பாராதே படலமென்கண் மறைப்பித்தாய் 
குழைவிரவு வடிகாதா கோயிலுளா யேயென்ன 
வுழையுடையா னுள்ளிருந்து வுளோம்போகீ ரென்றானே . 
பின்னர்ப் 

பழையனூருக்கருகிலுள்ள திருவாலங் 
காட்டின் மருங்குசென்று முத்தா முத்தி தரவல்ல என் 
னுந் திருப்பதிகம் பாடிச்சென்று திருவூறல் என்னுந் 
திருப்பதியை வணங்கிக் காஞ்சீபுரம் அடைந்தார் . அங்கே 
உயிர்க்கெல்லாம் படியளிக்கும் அம்மை திருக்கோயிலினை 
வணங்கித் திருவேகம்பரைத் துதித்துக் கண் கொடுத்தருள 
வேண்டுமென்று வேண்ட , இறைவன் இடக்கண் தெரியும் 
படி செய்தார் . அம்மையப்பரைப் பேரன்புட னிறைஞ்சி 
ஆலந்தானுகந் தமுது செய்தானை என்றெடுத்தபாட்டில் ,, 
* அம்மானைக்காணக் கண்ணடியேன் பெற்றவாறே என் 
றார் . அத்திருப்பதிகத்தை முடித்துச் சிலநாள் தொண்ட 
ருடன் அங்கு வைகி அப்பாற்செல்லும்போது திருவா 
ரூரினை என்றுகொ லெய்துவது என்னும் முடிவுடைச் 
சந்த இசைப்பதிகம் பாடினர் . திரு ஆமாத்தூர், திருவரத் 
துறை , திருவாவடுதுறை, திருத்துருத்தி முதலிய தலங்களை 
வழியில் வணங்கிச்சென்றார் . திருத்துருத்தியில் வடகுள 
மென்னும் நீர்த்துறையில் தமது திருமேனியிலுற்ற பிணி 
நீங்கும்படி இறைவர் கட்டளைப்படி மூழ்கி எழுந்து மணி 
யொளிசேர் திருமேனி உடையரானார் . அத்திருப்பதிக்குந் 
திருவேள் விக் குடிக்கும் மின்னுமாமேக மென்னும் ஒரு 


118 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


திருப்பதிகம் பாடினர் . பின்னர்த் திருவாரூரினையடைந்து 
இறைவனை வழிபட்டுத் தூவாய ரென்னுந் திருப்பதிகம் 
பாடி மற்றொருகண்ணும் வேண்டுமென்று குறையிரந் 
தனர் . 


“ விண்டானே மேலையார் மேலையார் மேலாய 
எண்டானே எழுத்தோடு சொற்பொரு ளெல்லாமுன் 
கண்டானே கண்டனைக் கொண்டிட்டுக் காட்டாயே 
அண்டானே பரவையுண் மண்டளி யம்மானே . 


10 


பின்னர் அடியார்களுடன் திருமூலட்டானரை நள் 
ளிரவில் வணங்கிக் குருகுபாய வென்னுந் திருப்பதிகம் 
பாடினர் . பின்னுங் கண்பெறாமையால் மனம் வருந்தித் 
தோழமைதோன்ற மீளா அடிமை என்று தொடங்குந் 
திருப்பதிகத்தினைச் சினந்து பாடினர் . 


“ பாரூ ரறிய வென்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டிர் 
வாரூர் முலையாள் பாகங் கொண்டீர் வாழ்ந்து போதீரே " 


என் றியம்பிய வளவில் , இறைவன் இரங்கி மற்றொரு 
கண்ணையுங் கொடுத்து விடவே , நாயனார் முகமலர்ந்து 
பரமனைப் பன்முறை பணிந்து பரவசப்பட்டுத் திருவருட் 
கடலிற் றிளைத்தாடினார் . 

பின்பு திருக்கோயிலினின்றும் புறம்போந்து தேவா 
சிரியன் மண்டபத் திருந்தார் . 

இவர் திருவாரூரை யகன்றுபோன நாள் முதல் தனிமை 
யினால் மிகத் தளர்வெய்திய பரவையார் திருவொற்றி 
யூரில் நிகழ்ந்த சங்கிலியார் திருமணச்செய்திக ளனைத்துங் 
கேள்விப்பட்டு அளவிறந்த வெகுளியுடையராய்ப் பெருங் 

கடலுள் ஆழ்ந்தனர் . திருநாவலூரருடைய 
பரிசனங்கள் பரவையார் வீட்டுப் புறப்பக்கத்தும் போகப் 
பெறாத செய்தியை வன்றொண்ட ரறிந்து உலகியல் கற்ற 


கவலைக் 


இறைவனைத் தூதுவிடுதல் 


119 


மாந்தர் சிலரைப் பரவைபாற் றூதுவிட்டனர் . அவர்களா 
லும் பரவையார் புலவி தீர்க்கப்படாமை கண்டு நமது 
நாயனார் திருவாரூர்ப் பெருமானுடைய திருவடிகளைச் 
சிந்தித்திருந்தனர் . தோழரது குறைமுடித்தற்பொருட்டு 
இறைவனே அவருக்கு எதிர்ப்பட்டனர் . 

அவருடைய 
திருவடித்தாமரைகளில் வீழ்ந்திறைஞ்சிப் பரவையின் 
புலவியைத் தீர்க்கும்படி வேண்டினர் . இறைவனும் நாய 
னாரை நோக்கித் , 
துன்ப மொழிநீ யாமுனக்கோர் 

தூத னாகி யிப்பொழுதே 
பொன்செய் மணிப்பூண் பரவைபாற் 

போகின் றோமென் றருள்செய்தார் . 
அதனால் வன்றொண்டர் அளவற்ற மகிழ்ச்சியுற்றனர் . 

பின்பு சிவபெருமான் தேவர் முனிவர் கணநாதர் 
முதலியவர்களோடு திருவீதியிற் புறப்பட்டகாலை அது 
சிவலோகம் போ லிருந்தது . பரவையார் வீட்டினை நண்ணிய 
வுடன் இறைவர் அருச்சகவடிவங் கொண்டு தனியே 
சென்று பரவை வீட்டுக் கதவினைத் தட்டிப் பரவையை 
எழுப்பினர் . அவள் துயில் நீங்கி அர்ச்சகரை வணங்கி 
நள்ளிரவில் நீர் வந்தது எதனாலோ என்று வினவினர் . 
* நான்சொன்னதை நீ மறாது செய்வாயாகில் நான் வந்த 
காரணஞ் சொல்லுவேன் என்றனர் . அதற்குப் பரவை 
யார் * நீர் அதனைச் சொல்லியருளுவீராயின் , 
பொருத்தமானால் நான் அதற்கிசைவே னென்றார் . அப் 
போது பெருமானார் , இங்கு நம்பியாரூரர் வருவதற்கு 
இசைய வேண்டுமென்றனர் . அதற்குப் பரவையார் அஃது 
இயலாததொன்று ; அது நமது பெருமைக்குப் பொருந் 
தாதது : பங்குனித்திருநாளுக்கு வருவேனென்று சொல் 
லிப் போய்த் திருவொற்றியூரிலே சங்கிலியாரோடு 
தொடர்புகொண்டார்க்கு இங்கு எவ்வகைச் சார்புண்டு ? 


120 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


வரவை 


நீர் கங்குலில் வந்து சொன்ன காரியம் அழகிது என்றார் , 
அதனைக்கேட்ட 

இறைவன் பரவையாரை நோக்கி 
நம்பியாரூரர் செய்த குற்றங்களை நீர் மனத்துட் கொள் 
ளாது சினத்தை யொழித்துப் புலவியைத் தவிர்தற் 
பொருட்டன்றோ யான் வந்து உம்மை வேண்டிக்கொண் 
டது ; ஆதலின் நீர் மறுத்தல் செய்தல் அடாது என்று 
கிளந்தனர் . அதனையும் பொருட்படுத்தாது பரவையார் 
* இந்தக் காரியத்திற்காக நீர் இந்த வீட்டுவாயிலுக்கு 
வருவது நம்முடைய பெருமைக்குத் தக்கதன்று ; அவர் 
வருவதற்கிசையேன் ; நீரும் போம் ; என்றார் . அப்போது 
அர்ச்சக வடிவினராகிய அண்ணலும் தமது மெய்வடிவைப் 
பரவையாருக்குக் காட்டாது தம்முள் . நகையாடி நாய 
னாரது காதல்நோயினைக் காணுந் திருவிளையாட்டினை 
விரும்பி மீண்டனர் . தூதுபோன பரமரது 
எதிர்பார்த்து அவரைத் தூதுவிடுத்தற்குக் கழிவிரக்கங் 
கொண்டு பரவையின் புலவி தீர்த்தே வருவரென்ற 
நம்பிக்கையோடு வன்றொண்டர் 

கவலையுற்றிருந்தார் . 
பெருமானார் மீண்டதும் அவரைப்பார்த்து நாயனார் புன் 
முறுவல் செய்து அவர் புலவி தீர்த்ததாகவே கருதி 
நிகழ்ச்சி உசாவினர் . அப்போது ஐயர் நம்மை நீ சொல்ல 
நாம் போய்ப் பரவைதன் இல்லம் நண்ணி உன் திறமெல் 
லாம் அவளுக்குக் கூறி அவளைக் குறையிரப்பவும் அவள் 
மறுத்தாள் என்றார் . இதனைக்கேட்ட நம்பியாரூரர் 
விரைவில் நடுக்கமுற்று இறைவரைத் தொழுது நீர் 
சொல்லவும் பரவை மறுப்பாளோ ? நீர் உமது அடியார் 
கட்காக நஞ்சையுண்டீர் , கூற்றினை யுதைத்தீர் , திரிபுர 
மெரித்தீர் ; என்னுடைய அடிமை உமக்கு வேண்டாம் 
போலும் ! அதற்குத் தக்க வண்ணமே நீர் இப்போது 
காரியமுஞ் செய்தீர் . அடியேன் வேண்டாமாயின் என்னை 
யேன் வலிய ஆட்கொண்டீர் . எனது நோயினையும் 


இறைவனைத் தூதுவிடுதல் 


121 


அதனால் வருங் கேட்டினையும் அறிந்த நீர் பரவைபா 
லென்னைச் சேர்ப்பிக்கமாட்டீராயின் , என்னுயிர் போய் 
விடு மென்று கூறிக் கீழே விழுந்தார் . அப்போது பெரு 
மானார் இரக்கங்கொண்டு நாம் இன்னொருமுறை அவள் 
பாற் போய் நீ அவளை நண்ணும்படி பேசிவருகின்றோம் . 
நீ துயரொழிந்திரு என்று அருளிச் செய்தனர் . இந்த 
அமுத 

வாக்கைக் கேட்ட நாயனார் கலக்கம் நீங்கி , 
இங்ஙனமா என்னைப் பணிகொள்வ தென் றியம்பி இறை 
வனைப் போற்றினர் . இறைவனும் பரவை மாளிகைக்குச் 
சென்றனர் . முதலில் அவர் சென்று மீண்டபோது வந்தவர் 
இறைவரோ என்று நினைத்தற்கேதுவாகிய வியப்புக் 
குறிகள் காணப்பெற்ற பரவையார் அச்சமுற்றுத் , தமது 
தோழர்க்காக அருச்சக வேடங்கொண்டு வந்த இறைவர் 
கட்டளையிட்டருளியதைப் பாவியேன் செய்ய மறுத் 
தேனே யென்று கவன்று , கடைவாயிலைப் பார்த்துச் சேடிய 
ரோடுங் கலங்கி நிற்கும்போது , தேவர் முனிவர் சித்தர் 
இயக்கர் பூதகணங்கள் முதலியோர் புடைசூழப் பரவை 
யார் மாளிகைக்கு இறைவர் எழுந்தருளினர் . இதனைக் 
கண்ட பரவையார் விதிர்விதிர்ப் பெய்திப் பொங்கி எழும் 
மகிழ்ச்சியோடு பெருமான் திருவடிக்கண் 

விரைந்து 
சென்று வீழ்ந்தனர் . 

அப்போது இறைவர் நங்கையாரை நோக்கித் திரு 
நாவலூரன் உரிமையினாலே மீளவுந் தூதுவிடுப்ப நாம் 
உன்பால் 

வந்தோம் ; முன்புபோல் நீ இப்பொழுது 

என்றனர் . அப்போது பரவையார் மிகவும் 
அஞ்சிச் சென்னிமேற் குவித்த கையராய்க் கண்களில் நீர் 
ததும்ப இறைவனைத் தொழுது அன்பர்க்காக நீர் அங்கு 
மிங்கும் அலைந்தருள் வீராயின் , அடியேன் இசையாது என் 
செய்ய முடியும் என்றனர் . பின்னர் முதல்வனார் நம்பி 
யாரூரர்பால் மீண்டபோது நீர் என்ன செய்தியொடும் 

615-9 


மறாதே 


122 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


வந்தீர் என்று நாயனார் வினாவினார் . அதற்கு இறைவன் 
அவளுடைய செற்றத்தைத் தணிவித்து வந்தோம் ; இனி 
நீ அவள் பாற் போகலாம் என் றருளிச் செய்தார் . நாய 
னாரும் மிகுந்த 

மகிழ்ச்சியெய்திப் பந்தமும் வீடும் 
படைக்கும் நீவிர் திருவருள் செய்தபின் இனி இடர் யாது 
மில்லை என்று கூறித் திருவடித் தாமரையில் : வீழ்ந் 
திறைஞ்சினார் . அவருக்கு விடைகொடுத்து இறைவர் 
திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார் . தம்பிரான்றோழர் 
கோயில் வாயிலிற் றூங்கி எழுந்த பரிசனங்களுடன் 
பரவையார் மாளிகைக்கு எழுந்தருளிச் சென்று பரவை 
யார் முன் றோன்றியவுடனே, அவர் காதல் வெள்ளத்தின் 
கரைகாணாது வன்றொண்டர் திருவடியில் அச்சத்தோடும் 
நாணத்தோடும் வீழ்ந்திறைஞ்சினார் . அவரது செங்கை 

பற்றிக்கொண்டு திருநாவலூரர் 
திருமாளிகையிற் புகுந்தனர் . இருவருந் தமது ஊடல் 
தீர்த்த இறைவரது பெருங் கருணைத் திறத்தினை வியந்து 
போற்றி ஒருமையுற்ற உள்ளத்தின ராய் 

ஒருவரை 
யொருவர் அளவளாவி உடலிரண்டும் உயிரொன்றுமாக 
ஆயினர் . 

ஆராய்ச்சி 


களைப் 


இளவேனிற் காலத்திலே தென்றல் வீசியவுடன் 
இன்ப நினைவு எழுதல் இயல்பே . நமது நாயனாருக்குத் 
திருவாரூர்ப் பெருமானது இளவேனிற் றிருநாளே நினை 
வுக்கு வந்தது . இறைவன்பால் அன்பினால் பெறும் 
இன்பமே சிறந்ததாதலின் அஃதே முதற்கண் பேரன்ப 
ராகிய திருநாவலூரரது நினைவிற் றோன்றிற்று . திருவா 

இளவேனிற் றிருவிழா மிகச் சிறப்பாக 
அக்காலத்தில் நிகழ்ந்தமையால் , திருவாரூர்த் திருவிழா 
நாயனாரது உள்ளத்தைக் கவர்ந்ததுபோலும் ! பங்குனி 


ரூரின்கண் 


இறைவனைத் தூதுவிடுதல் 


123 


உத்திரத் திருநாளுக்குத் 

திருநாளுக்குத் திருவாரூர்க்கு மீள்வதாகப் 
பரவையிடந் தெரிவித்தமை நினைவிற்கு வந்திருத்தலுங் 
கூடும் . அது , 
" பங்குனித் திருநாளுக்குப் பண்டுபோல் வருவாராக 

விங்கெனைப் பிரிந்துபோகி யொற்றியூ ரெய்தியங்கே 
என்று பரவையார் கூறினமையாலும் விளங்கும் . வீதி 
விடங்கப் பெருமானது திருவோலக்கத்தை அகக்கண்ணாற் 
பார்த்த நாயனாருக்கு ஆண்டுப் பாடலாட லியற்றும் 
பரவையார் காட்சியும் புலப்படுத லியல்பே . எனினும் 
பரவையாரினுந் திருவாரூர்ப் பெருமானைப் பிரிந்திருக்க 
இயலாது ஆற்றாமை யுணர்ந்தாரென்பது அவர் பாடிய 
பதிகத்தினாலே தெற்றெனப் புலப்படும் . இதனாற் 
சிற்றின்ப நுகர்ச்சியினும் பேரின்ப நுகர்ச்சியினையே 
நமது நாயனார் பெரிதும் பாராட்டின்ரென் றுணர்க . திரு 
வாரூரின் 

கண்ணுந் திருவொற்றியூரின் கண்ணும் 
இறைவன் ஒருவனே நாயனாருக்குப் பேரருள் புரிந்து 
நின்றாலும் , வெவ்வேறு சிறப்புக்களை வெவ்வேறிடங் 
களில் இறைவன் தமக்கு நல்கினனாதலின் , சங்கிலியாரைத் 
தந்ததற்காக அவனைத் திருவொற்றியூரிலும் பரவையாரைத் 
தந்ததற்காக அவனைத் திருவாரூரின்கண்ணும் வழிபடக் 
கருதினார் என்று அறிக . முதல்வனை உலகர் முறையில் 
வழிபடக் கருதுதல் ஞானிகளது பேரறிவு உலகின்கட் 
சென்றகாலை 

நிகழ்வதொன்றே என்பது மெய்ந்நூன் 
முடிபு . உலகின் கண்ணே செல்லாத காலத்தே அவர்கள் 
அறிவு எங்கும் நிறைந்த பரம்பொருளைச் 

சுட்டற 
உணர்ந்து சிவலோகம் நுகரும் . ஊழ்வினைப் 

பயனை 
நுகர்தற்பொருட்டு நாயனாரது அறிவு உலகர் வழியிலே 
சென்றது . 
திருவொற்றியூரைக் கடந்தவுடனே நாயனாருக்குக் 
மறைவுற்றமை சத்தியந் தவறினவர்களுக்குத் 


கண் 


124 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


தண்டனை கிடைத்தல் தீண்ணமென்பதை உலகத்தாருக்கு 
அறிவுறுத்தியவாறாயிற்று . நாயனார்மாட்டு அஃது இறை 
வனது ஒரு திருவிளையாடலாக அமைந்ததே எனினும் 
இறைவனது ஒப்பற்ற நடுவு நிலைமையை யாவருள் 
ளத்தும் தெள்ளிதிற் பதிவித்ததாகும் . தம்முடைய 
தோழர் என்பதைப் பாராட்டாது குற்றங்கண்டவிடத்து 
அதற்குத்தக ஒறுத்தல் இறைவனியல்பாதலின் , இன்ன 
உரு இன்ன நிறம் என் றறிவதேலரிது நீதி பலவும் தன்ன 
வுருவாமென மிகுத்தவன் என்றார் திருஞானசம்பந்தர், 
மோதுவிப்பாய் உகப்பாய் 

உகப்பாய் முனிவாய் என்ற அப்பர் 
தேவாரமுங் காண்க . 

கடவுளையும் கடவுளுடைய நீதியையும் உறுதியாக 
நம்பிச் சூள்பிழைப்பின் பிழைத்தாரைக் கடவுள் உடனே 
ஒறுத்தல் வேண்டுமென்று கருதிய அன்பர் விரும்பிய 
வாறே , பேரருளராகிய இறைவன் தண்டனை விதித்தருள் 
வன் என்பது திருவருள் வழி நிற்பார் கண்ட உண்மை . 
சத்தியந்தவறினால் தண்டனை உடனே வராது என்று 
எண்ணுவாருக்கு இவ்வுண்மை பொய்யாகத் தோன்றும் . 
இறைவனை மெய்மையும் பொய்மையுமாயினா ரென்றதும் 
அது . நாயனாருக்குக் கண் மறைவுற்றுந் திருவொற்றி 
யூரின்கண் தங்காது திருவாரூருக்கே அவர் செல்லத் 
துணிந்தது ஊழ்வினைப்பயனை நுகர்ந்து ஒழிக்கவேண்டு 
மென்பது கருதினமையாலும் , இறைவன் றிருவருளால் 
கண் திறக்கப்பெறலாமென்னும் உறுதியாலு மென்க . 
சூள்பிழைத்தபோதே ஒறுத்தல் நிகழுமென்றும் , அதன் 
கண்ணின்று இறைவன் நம்மை விடுவிப்பானென்றும் 

ரெண்ணினமையால் , • அருள் தந்தீர் என்று 
கூறாது அருள் நாளும் தர விருந்தீர் செய்தவா றழகிது 
என்று முன்னமே இயம்பின ரென்க . தண்டனையையும் 
இறைவன் அருளாகவே கருதினமையால் , அங்கு நாதர் 


நாயன 


இறைவனைத் தூதுவிடுதல் 


125 


செய் அருளதுவாக 

என்றனர் சேக்கிழார். ஞானக் 
கண்ணினாலே இறைவனை நாடும் அடியவர்க்கு ஊனக் 
கண்ணிற்கு ஈனம் வந்ததாற்படும் இழுக்குயாதுமில்லை 
எனினும் , தவறு நிகழ்வதற் கேதுவாயிருந்த தமது சிறுமை 
யையும் , பிறர்க்கு நல்லதோர் எடுத்துக் காட்டானமைக்கு 
ஏதுவாகிய தன் வினையையும் நொந்து நாயனார் வருந்தினா 
ராவர் . இறைவனடியார்க்கு ஊனம் வராதென்ற உண் 
மையைத் தமது வாழ்க்கையால் நிலை நாட்டப்பெற்றி 
லாமைபற்றியும் நாயனார் துயருற்றனர்போலும் ! 

திருமுல்லைவாயிலிலே தொண்டமானுக்கு அருள் 
புரிந்தமையை இவர் விதந்தமையாலும் , அத்திருப்பதி 
ஆளுடைய பிள்ளையார் முதலியோர்களாற் பாடப்பட் 
டமையாலுந் தேவார காலத்துக்கு நெடுநாட்கு முன் 
னேயே ஆங்குத் திருவருள் பெற்ற தொண்டமான் 
அரசாண்டிருக்க வேண்டும் . அவன் தொண்டமான் இளந் 
திரையனே அவன் வழிவந்த பிறனொருவனோ தெரியவில்லை . 

திருவெண்பாக்கத்திலே தமது பிழையைப் பொறுத் 
தருள்வதற்கு இறைவன் திருக்கோயிலி லிருக்கின்றானா 
என்று வினவியது இறைவனது பெருங் கருணைத் திறத் 
தைப் பாராட்டியவாறாகும் . தம்பாற் பிழையிருப்பினும் 
அதனைப் பொறுத்துக் கொள்ளும்படி வேண்டியபோது 
இறைவன் பொறுத்தருள்வனன்றே ! அங்ஙனந் தமது 
குற்றத்தைப் பொறுத்திடாமைகண்டு அவ்வாறு நாயனார் 
வினவினர் . தோழமைபற்றி அத்தகைய வினா எழுந்த 
தாகும் . அவ்வேதுப்பற்றியே இறைவனும் உளோம் 
போகீ ரென்றான் . இதனால் இரக்கத்தோடு நீதியும் 
உடையோமென்று இறைவன் அறிவுறுத்தினன் என்று 
கோடலு மொன்று . 

று . எவ்வாறாயினும் அன்பர் மனங் 
கசந்தவழி அவருக்கு அமைதி உண்டாதற்பொருட்டு ஒரு 
சிறிது அருளொளி காட்டுதல் இறைவன் பேரியல்பாத 


126 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ரென்க. 


லின் அவ்விடத்து ஊன்றுகோல் நல்கியருளினன் 
போலும் ! 

திருவாலங்காட்டிலே காரைக்காலம்மையார் திருத் 
தலையாலே இறைவனை வலம் வந்தமையால் , அத்திருப் 
பதியை மிதிக்க அஞ்சி அதன் அயல்நின்று பதிகம்பாடி 
அப்பால் திருவூறல் சென்றனர் . திருவூறல் என்பதே 
கூவம் என்று இக்காலத்து வழங்குகின்றது . காஞ்சி 
நகரின்கண் , அறம் வளர்த்த 

அம்மை திருக்கோயிலை 
முதற்கண் வணங்கியதாகக் கூறப்பட்டது . அம்மை 
திருவருளால் அவ்விடத்தில் நாயனார் இடக்கண் பெற்றன 

இறைவனது இடப்பாகத்தில் அம்மை உறைதல் 
இதனை வற்புறுத்துமென்க . கண்மறைவோடு நாயனாரை 
உடற்பிணியுஞ் சிறிது வருத்திற்றென்பது திருத்துருத்தி 
யில் அவர் திருக்குளத்தில் மூழ்கிப் பிணி தீர்ந்தாரென்ற 
இடத்தேதான் குறிக்கப்பட்டது . அஃது எவ்வகைத்தான 
பிணி என்று விளங்கவில்லை . திருக்கோயிலின் வடபால் 
அத்தீர்த்தம் இருந்தமையால் , அக்குளம் வடகுளம் எனப் 
பட்டது போலும் ! திருக்குளமானது இறைவனது தண் 
ணருள் வடிவமாகக் கருதப்படும் . அங்ஙனம் அதைக்கருதி 
இதனுள் அன்புடன் மூழ்குவார்க்கு இறைவன் அருள் 
புரிவனென்னுங் கொள்கை பல சமயங்களிலுங் காணப் 
படுவதொன்று . கிறித்து மதத்திலும் பழைய ஏற்பாட்டில் 
அக்கொள்கை காணப்படுகின்றது . 

சில இடங்களில் 
உள்ள குளமானது நிலக்கனிச் சத்துடைமையால் நோய் 
தீர்க்கும் ஆற்றலுடையது என்பாருமுளர் . திருப்பதிகம் 
பாடாது திருப்புனன் மூழ்கியே நோய் தீரப் பெற்றமை 
யால் , வேறாகத் திருவருள் புரிவார் என்றார் ஆசிரியர் 
சேக்கிழார் . புதிய பிணியது நீங்கி என்றமையால் , கண் 
மறைவுற்றகாலத்தில் உடன்றோன்றாது 
வந்துற்ற நோய் அஃதென்பது தெளிவு . திருக்குளத்தின் 


இடையில் 


இறைவனைத் தூதுவிடுதல் 


127 


மூழ்கி 

மணியொளிசேர் திருமேனியாயினார் என்றமை 
யால் , கவலையாலும் வழிநடையாலும் நாயனார் திரு 
மேனிக்கு வாட்டந்தந்த நோய் அஃதென்பது கருதப்படும் . 
திருத்துருத்திக்கும் திருவேள்விக்குடிக்கும் 

நடுவே 
பொதுவாயமைந்த திருக்குளமே இத்தீர்த்தமென்பது 
இரண்டு திருப்பதியையும் ஒருங்கு பாடினமையாற் 
கருதப்படும் . 

திருவாரூர் சென்றவுடன் இறைவனை வணங்கித் 
திறவாத வலக்கண் உடனே திறக்கப் பெறாமையால் , 
அது திறக்கும்வரை இறைவனைத் தொழுதற்பொருட்டுத் 
திருக்கோயிலின் புறத்தே தங்கியிருந்து அத்தயாமத்தில் 
இறைவனை வணங்கச் செல்லும்போது , உடன் வந்த 
அன்பர்களை விளித்து இறைவன் தம்மை உவக்கும் வண் 
ணம் அவன்பால் அன்பு செலுத்தும் வகையைக் கேட்டுத் 
தெளிவார் போலவும் , இறைவன் தம்மாட்டு அருள் 
பொழியாது நிற்பத் தாம் அவன்மாட்டு ஒரு தலைக்காதல் 
மிக்கவர் போலவுங் குருகுபாய என்று தொடங்குந் 
திருப்பதிகத்தை அருளிச் செய்தமையால் , 

ஏதிலார் போல்வினவி யேசறவாற் றிருப்பதிகங் 

காதல்புரி கைக்கிலையாற் பாடியே கலந்தணைந்தார் 
என்றார் ஆசிரியர் சேக்கிழார். 

உள்ளத்தில் மிகும் உணர்ச்சி உடம்பில் வெளிப் 
படுதல் இயல்பென்பதை விளக்குவான் ஆர்வமிகு பெருங் 
காதலால் அவனிமேல் வீழ்ந்தார் என்றார் . கண்பெற்ற 
பயன் கடல்நஞ்சுண்ட கண்டன் றன்னைக் காண்பதே 
யா மாதலின் , திருவாரூர் வீற்றிருந்த 

பெருமானைக் 
கண்களாற் பருகுதற்கு மற்றைக்கண் தாரீர் என்று 
திருநாவலூர் மன்னர் வணங்கினார் . வணங்கியவுடன் 
கண் திறக்க இறைவன் தாழ்த்தமையால் , புலவி மிகப் 


128 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


பெற்று இறைவனோடு சினங்கொண்டாற்போல மீளா 
வடிமை என்னும் பதிகம் பாடினர் என்க . புலவி என்பது 
கலவிக்கு உப்புப் போல்வதென்றும் , உணவிற்கு உப்பை 
எப்படி மிகுதிப்படுத்தக் கூடாதோ அவ்வாறே புலவியை 
யும் மிகும்படி விடுதல் கூடாதென்றுந் திருவள்ளுவர் 
கூறிய வண்ணமே , திருவாரூர்ப் பெருமானுந் தமது 
தோழரது புலவி மிகாவண்ணம் மற்றைக் கண்ணையுந் 
திறப்பித்தருளின ரென்க . கண் திறக்கப் பெறாமுன் துயர 
வெள்ளத்திலழுந்தியது போலவே அதைத் திறக்கப்பெற்ற 
பின் இன்ப வெள்ளத்திலழுந்தின 

வெள்ளத்திலழுந்தின ராதலின் , அவர் 
விழுந்தும் எழுந்தும் ஆடியும் பாடியும் அருளைப் பருகித் 
திளைத்தனரென்று கூறப்பட்டது. சுந்தரமூர்த்திகள் திருவா 
ரூருக்கு மீண்டகாலை அங்கு அவரோடு அளவளாவிய 
அன்பர்கள் முன்னே அவரோடு பயின்றவராதலின் , அவர் 
களை ஆதிதிரு அன்பர் என்றார் . அயனும் மாலும் திருக் 
கோயில் வாயிலின் வலப்புறத்தும் இடப்புறத்தும் 
காவலாளராயிருப்பாரென்பது சைவ நூற் கொள்கையாத 
லின் , மாலும் அயனும் முறையிருக்கும் வாயில் என்றார் . 
இறைவனது திருமேனியில் வலப்புறத்து அயனும் இடப் 
புறத்தில் அரியும் நடுவில் அரனும் தோன்றினர் என்று 
புராணங் கூறியதுங் காண்க . தேவர் மூவராய் நின்ற 
தோரார் என்றது மது . பரவையார் பிரிவாற்றாமையால் 
இரவு துயிலாமையாலும் , பகலிலே உணவு கொள்ளாது 
சோர்ந்தமையாலுங் கங்குல் பகலாய்ப் பகல் கங்குலாகி நாள் 
கழித்தனரென்று கூறப்பட்டது . பிரிவினாற் புலவிமுற்றிச் 
சங்கிலியார் மணத்தால் 

மணத்தால் அது வெறுப்பாய் மாறிற்று. 
ஆற்றாமை மிகுந்தகாலை அஃது ஆற்றுவ தொன் றனைப் 
பற்றும் . ஈண்டுப் பரவையாரது ஆற்றாமை மிகுதிக்கு 
நாயனார்பால் வெறுப்பே ஆற்றுங் கருவியாய மைந்தது . 
காதலுக்கு ஈடாகக் காதல் இல்வழி வெறுப்புத் தோன் 


இறைவனைத் தூதுவிடுதல் 


129 


றுத லியல்பே . வெறுப்புப் , பிரிவினை நிலையுறச் செய்யு 
மாதலின் , நாயனாரை எப்பொழுதும் பிரிந்திருக்கவே 
கருதிப் பரவையார் அவர்க்கு வாயின்மறுத்தனர் . நாயனா 
ரைக் காணாதவிடத்து வெறுப்புத் தோன்றினுங் கண்ட 
விடத்து உள்ளடங்கிய காதல் வெளிப்பட்டு மீக்கூரு 
மென்னும் உண்மை வற்புறுத்த வல்லாரையே உலகியல்பு 
கற்ற மாந்த ரென்றார் . 
“ காணுங்காற் காணேன் றவறாய காணாக்காற் 

காணேன் றவறல் லவை 
என்றமையால் , தலைவனைக் காணாக்கால் தலைவனது 
பிரிவின் குற்றமே தலைவிக்குத் தோன்று மென்றும் , 
அவனைக் கண்டவிடத்தே குற்றமானது ஒன்றுந் தோன்றா 
தென்றும் உய்த்துணரற்பாற்று . நாயனார் தாமே பரவை 
.யார் வீட்டிற்குச் செல்லாது 

வல்லாரை 
முதற்கண் தூது விடுத்தமை பரவையாரது புலவி 
முதிர்ச்சி சிறி துசிறிதாய்த் தணிந்து நாயனாரை வரவேற்கு 
மனநிலை உளதாதற் பொருட்டென்க. குற்ற நினைவு மாறு 
தற்கு , நாயனாரைக் காணவேண்டுங் காட்சியை மறாதிருப் 
பதற்குக் , காழ்த்த புலவியுற்ற மனம் வெறுப்பு வேகங் 
குறைந்து ஏற்கும் நிலையடைதல் வேண்டும் . வாயில்கள் 
தலைவனுடைய நலங்களைத் தலைவிக்கு நினைவூட்ட , அந் 
நினை வின் வலி நினைப்பற்ற வெறுப்பு வேகத்தைக் குறைவு 
படுத்தும் . இக்கருத்துப்பற்றியே வாயில்கள் அறத்தொடு 
நிற்றல் அகப்பொரு ளிலக்கணத்து ளமைக்கப்பட்டது . 
விண்ணுலகிற்கில்லாத ஒரு சிறப்பு இந் நிலவுலகின்கண் 
ணுள்ளது . அது தலைவன் தலைவியர் ஊடலாதலின் 
ஆசிரியர் திருவள்ளுவனார் 


உலகியல் 


" புலித்தலிற் புத்தேணா டுண்டோ நிலத்தொடு 
நீரியைந் தன்னா ரகத்து 


61 


130 

சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
என்றார் . இவ்வுலகின் இடையூறுகளைத் தீர்ப்பதற்கு 
இவ்வுலகியலறிந்தாரே தக்க வாயில்களாவாரேயன்றி 
அதனைத் தெரியமுயலாது இறைவனையே வழிபட்டிருக்கு 
மடியார்கள் பெரிதும் பயன்படுவாரல்ல ரென்ற குறிப்பும் 
ஈண்டு பெறப்படுதல் காண்க . நாயனார் உலகியல் கற்ற 
மாந்தர்கள் சிலரைப் பரவைபால் விடுத்தமை 
இதனை இதனா லிவன் முடிக்கு மென்றாய்ந்து 

அதனை அவன் கண் விடல் 
என்ற திருக்குறளை நினைவூட்டுகின்றது . 

நிலவுலகின்கண் ஆதரவில்லார் கடவுளையே துணை 
யாக நாடுதல் உலக வழக்கிற் காணப்படுவதொன்றே 
எனினும் , இறைவன் வெளிப்பட்டு அருளப்பெறுதல் 
அரியவற்று ளரியது . அங்ஙனம் அருமையானதை இயற்று 
வித்தமையால் , நமது நாயனார் பெரியரிற் பெரியராவர் . 
நமது நாயனார் பரவையின் புலவி தீர்க்க முயன்றபோது 
தமது முன்னை வினையை நினைத்துத் தம்மை நொந்து 
நிலையாமை யுணர்ச்சி யெய்தினரெனினும் , பரவையின் 
வருத்தத்திற்குத் தாம் ஏதுவானமையால் அவள் வருத் 
தத்தைத் தீர்க்குங் கடமை தமக்கு வந்தெய்து தலின் , 
அக்கடமை முற்றுவித்தற் பொருட்டு இறைவனது 
பேருதவியை வேண்டிநின் றன ரென்றுணர்க . ஞானி 
களுக்கு நேர்வனவற்றை இறைவனே நுகர்வனென்னுங் 
கருத்திற்கிணங்க , 

நாயனாருக்குத் திருவாரூர்ப் 
பெருமானே தூ துபோகத் தலைப்பட்டாரென்க . 

சிவபெருமானைத் தோழராகவுடைமையால் , 
தூது நன்மையாய் முடிதல் திண்ணம் என்று நாயனார் 
தம்முள் நினைத்துக் கொண்டது தன்னுணர்ச்சியின்பாற் 
படும் . 


நமது 


அவர் 


ஆயக் கடவேன் நானோதான் என்னதோவிங் கதிகாரம் " 


றைவனைத் தூதுவிடுதல் 


131 


என்றபடி சிவபெருமான் எவ்வாறு முடிவு செய்வாரோ 
அவ்வாறு இசைந்து நிற்றலே முறைமையாதலினால் , அம் 
முறைமையை அறிவுறுத்தற்பொருட்டு முதற்கண்ணேயே 
ஊடலைத் தீர்த்திலர் போலும் . முதற் கண்ணேயே தமது 
மெய்த்திரு வடிவத்தைக் காணுதற்குரிய உள்ளப்பான்மை 
பரவையாருக் கில்லாமையால் , அருச்சக வடிவங் கொண்டு 
போந்தனரென்று கருதுதல் கூடும் . முதலிலேயே இறை 
வன் மெய்வடிவொடு தோன்றின் , சங்கிலியார் கனவில் 
வாதாடியது போலப் பரவையாரும் வழக்குத் தொடுத் 
திருத்தல் கூடும் . அருச்சகவடிவங்கொண்டு வந்தவர் 
இறைவனே என்று குறிப்பால் உணர்ந்தவுடன் தாம் 
முதலிற் சொன்ன மறுமொழி தவறுடையதென்று பரவை 
யார் கருதுவாராயினர் . இறைவனும் பரவையார் தமது 
கட்டளையை மறுத்த பின்னர்தான் கடவுளென்ற 
உணர்ச்சி யவர்க்கு நிகழ்வித்தன ராதலின் , பரவையார் 
கழிவிரக்க மிகுந்து சினமும் வெறுப்பும் ஒழிந்து நாயனா 
ரது ஒப்பற்ற பெருமையை யோர்ந்து கழிவிரக்க மிகுதி 
யினாலே , இறைவன் மீண்டு வந்தபோது யாதொரு 
தடையுமின்றி நாயனாரை ஏற்றுக்கொள்ள இசைந்தன 
ரென்க . 

எவ்வெவ்வகையில் எவ்வெவரை யாட்கொள்ள 
வேண்டுமோ அங்ஙனம் இறைவன் ஆட்கொண்டருளு 
வன் . போகியாயிருந்து உலகிற்குப் போகத்தைப் புரித 
லாற் போகமீன்ற புண்ணியன் என்று சிந்தாமணியாசிரியர் 
கூறினார் . போகம் ஈவார் அதற்குத் தடையாகிய புலவி 
யைத் தீர்த்தல் வேண்டுமாதலின் பரவையார் ஊடல் 
தீர்த்தனர் . நாயனாருக்குத் தோழராதலின் , அவர்பால் 
திருவிளையாட லியற்றினர் . பரவை வீட்டிற் கெழுந்தரு 
ளும்போது அவள் உள்ளத்தைக் கவர்தற்கேற்ற முறை 
யில் தேவர் இயக்கர் பூதகணங்கள் முதலிய ஆடம்பரப் 


132 சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
பரிவாரங்களோடு புறப்பட்டருளினர் . மணிவாசகப் 
பெருமானை ஆட்கொண்டகாலை அவருள்ளப் பான்மைக் 
கேற்ப அடியார் குழாம் நடுவில் திகழ்ந்தனர் . இது 
பற்றியே 

ஆட்பா லவர்க்கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் 

கேட்பான் புகி லளவில்லை 
என்றார் ஆளுடைய பிள்ளையார் . 

நாயனார்மீதுள்ள செற்றம் நீங்கிவிடவே அவர்காட்சி 
பரவைக்கு அளவற்ற காதலைவிளைத்தது . ஆதலால் அவர் 
வந்த உடனேயே அவரது திருவடிகளில் வீழ்ந்திறைஞ்சித் 
தாமொழிந்த மாற்றத்தினை நினைந்து நாணமும் அச்சமும் 
உடையவரானார் . இருவரையும் ஒன்றுபடுத்தி நிற்பது 
இறைவனது திருவருள் தொடர்பே யாதலால் , அவர்கள் 
தம்முள் அளவளாவிப் பேசுதற்கு எடுத்துக்கொண்ட 
அரும்பொருள் , தம்பிரானார் தாமிடையாடிச் செய்த 
திருவருட் கருணை வெள்ளத்திறமை , இஃதே இன்பக் 
கடலிற் றிளைத்ததுமாகும் . இதனாற்றான் பண்மயத்த 
மொழிப் பரவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய 
பெருமானே என்றார் . 


க 0 . ஏயர்கோனுக்குச் சினந் தீர்த்தது 


திருநாவலூரர் வீதிவிடங்கப் 

வீதிவிடங்கப் பெருமானை நாள் 
தோறும் பணிந்து செஞ்சொற்பாமாலைகள் சாத்திப் 
பரவையாரோடு மகிழ்ந்துறையும் நாளிலே , பெருமங்கல 
மென்னும் ஊரிலே வேளாண்மரபிலே தோன்றிய பேரன் 
பராகிய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் , சுந்தரமூர்த்தி 
கள் பரவையார்பால் இறைவனைத் தூது விடுத்தமை 
யைக்கேட்டு , ஆண்டானை அடியான் ஒரு பெண்ணின் 
பொருட்டுத் தூது விடுதல் பெருந்தவறென்று கருதி , 
அதனைக் கேட்கும் பாவம் தனக்கு வந்ததே என்று 
வெகுண்டார் . இறைவன் இருவரையும் இணக்குவித்தற் 
பொருட்டு ஏயர்கோனுக்குச் சூலைநோயைக் கொடுத் 
தருளினார் . அதன் கொடுமையைத் தாங்கலாற்றாது ஏயர் 
கோன் இறைவனை வேண்ட . இறைவன் வன்றொண்டன் 
தீர்த்தாலன்றி அஃது ஒழியாது என்றருளினர் . அன்றி 
யும் வன்றொண்டர்பாற் சென்று ஏயர்கோனுக் குற்ற 
சூலையைத் தீர்ப்பாயாக என்று இறைவர் கட்டளையிட் 
டார் . வன்றொண்ட ரதற்கிசைந்து தாம் சூலை நோய் தீர்க்க 
வருவதைக் கலிக்காமர்க்குத் தெரிவித்தற் பொருட்டு ஆள 
னுப்பினார் . கலிக்காமர் வன்றொண்டர் வந்து தீர்ப்பதைப் 
பார்க்கிலும் உயிரை விட்டுவிடுவதே நலமென்று கருதி 
உடைவாளினால் வயிற்றைக் கிழித்துக்கொண்டு உயிரை 
யுஞ் சூலையையும் ஒன்றாக ஒழித்தார் . கலிக்காமருடைய 
தேவியாருங் கணவரோடு உடன் செல்லக் கருதியிருந்த 
காலை சுந்தரமூர்த்தியின் வரவினைக் கேள்விப்பட்டு ஒரு 
வரையும் அழக்கூடாதென்று தடுத்துக் கணவர் செய்கை 
யையும் மறைத்து விளக்கு நிறைகுடம் முதலியன , 
வைத்து மலர்மாலை தூக்கி வீட்டினை அணி பெறச்செய்து 
நாயனாரை எதிர்கொள்ளும் பொருட்டு ஆளனுப்பினர் . 


134 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


ஆளுடைய நம்பியும் எல்லாராலும் எதிர்கொள்ளப் 
பெற்றுக் கலிக்காமர் மாளிகையுட்புகுந்து 

அழகிய 
மலரிருக்கையில் வீற்றிருந்தருளி அருச்சனை முதலிய வழி 
பாடுகளெல்லாம் முறையாக ஏற்றுக்கொண்ட பின் ஏயர் 
கோன் கலிக்காம நாயனார் எங்கே ? அவருடைய சூலை 
நோயை நீக்கி அவருடன் இருப்பதற்கு நான் மிக விரும்பு 
கின்றேன் என்றார் . வீட்டு வேலையாளர் அவர் உள்ளே 
பள்ளி கொண்டுள்ளார் . கெடுதியாதுமில்லை என்றார் 
கள் . கெடுதியில்லையாயினும் என்மனத்திற்குத் தெளி 
வில்லை யாதலால் , அவரை நான் காணவேண்டுமென்று 
நம்பியாரூரர் வற்புறுத்தினர் . உடனே அவர்கள் வன் 
றொண்டருக்கு ஏயர்கோனைக் காட்டக் , குருதிவெள்ளம் 
பொங்க உடல்சரிந்து ஆவி நீங்கிக் கிடந்தமை கண்டு 
தாமும் உயிர்விடுவதாக உடைவாளைப் பற்றியவள 
விலே , இறைவரது திருவருளினாலே ஏயர்கோன் கலிக் 
காமர் உயிர்பெற் றெழுந்து வன்றொண்டர் 
லுள்ள வாளினைப் பிடித்துக்கொள்ளவே , வன்றொண் 
டர் அவர் திருவடியில் வீழ்திறைஞ்சினார் . 
கலிக்காமரும் வாளினை 

வைத்து விட்டு 
ஆளுடைய 

நம்பி கழல்களைப் 

பணிந்தனர் இந்த 
வியத்தகு செயல்களைக் கண்டு விண்ணவர் -மலர்மாரி 
பொழிந்தனர் . இருபேரன்பரும் ஒருவரையொருவர் தழுவி 
அளவளாவி மிக்க நண்புடன் கூடிச்சென்று திருப்புன் 
கூர்ப்பெருமானை வழிபட்டனர் . ஆளுடையநம்பி அந்த 
ணாளனுன் னடைக்கலம் புகுத வென்னுந் திருப்பதிகம் 
பாடினர் . பின்னர் இருவருந் திருவாரூரினை யடைந்து 
பூங்கோயிலில் வீற்றிருக்கும் புற்றிடங் கொண்டானைப் 
போற்றித் தொழுதனர் . அதற்குப்பின் ஏயர்கோன் தம் 
மூருக்கு மீண்டனர் . 


கையி 


உடனே 


ஒருபுறம் 


ஏயர்கோனுக்குச் சினந் தீர்த்தது 

135 
ஆராய்ச்சி 
ஏயர்கோன் கலிக்காமர் சிவனடியாரினுஞ் சிவ 
பெருமானையே பெரிதும் போற்றினர் . சிவபெருமானது 
பேரியல்புகளை முற்றும் உணர்ந்து அவன்பாற் பேரன்பு 
செலுத்தியவர் . சிவபெருமானிடத்தே முறையான அன்பு 
செலுத்தும் அடியார்களையே வழிபடுதலை மேற்கொண்ட 
னர் . சிவபெருமானுக்கு என்றும் மீளாவடிமைகளாத 
லால் , அவனை ஆண்டவனாகவே அவர்கள் கருதல் வேண் 
டும் . அவனைத் தோழனாகக் கருதுதற்கு உரிமைபெற்ற 
சுந்தரமூர்த்திகளும் அவனை ஆண்டவனென்று கருதிப் 
பெரிதும் பெருமைப்படுத்த வேண்டுமே யொழியத் 
தோழமை பாராட்டித் தூது விடுத்தல் கூடாதென்றும் , 
அஃது ஆண்டவனை இழிவுபடுத்து தலாகு 

மென்றும் 
ஏயர்கோன் கருதினர் . இறைவனே தூது செல்ல இசைந்த 
மையாற் படும் இழுக்கு யாதெனக்கருதவில்லை. இறைவன் 
பேரருளாளனாதலின் அன்பர்க்கு எளிவந்து அருள் செய்வ 
னென்பது திண்ணமாயினும் , அவனது ஒப்பற்ற உயர் 
வினை அடியார் பாராட்டாதிருத்தல் தவறென்பது கலிக் 
காமரது கருத்து . சுந்தரமுர்த்திகள் எத்துணைப் பெரியா 
ராயினும் உயிர்வகையைச் சார்ந்தவராகலின் , இறைவ 
னது 

உயர்வினைப் பொருட்படுத்தியே வினை முடித்தல் 
வேண்டு மென்பது கலிக்காமர் கருத்தாதலின் , அவர்பால் 
மிகுந்த சினங்கொண்டார் . இறைவரோடு இரண்டறக் 
கலந்து நிற்கும் பெருந் தோழமையுடையார் சுந்தரமூர்த் 
திக ளென்பதையும் , அடியார்க்கெளிவந்து எதனையும் 
முடிப்பித்தல் தனது பேரியல்பு என்பதையுங் கலிக் 
காமர்க்கு அறிவுறுத்தற் பொருட்டு இறைவன் அவர்க்குச் 
நோயைக் கொடுத்தருளினான் . 

வன்றொண்டர் 
பெருமையைக் கலிக்காமர்க்கு உணர்த்தும் பொருட்டு 
இறைவனே வன்றொண்டரினால் தான் சூலைநோய் தீரு 


சூலை 


136 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


மென்று மொழிந்தருளியுந் தாம் கொண்ட கொள்கை 
கைவிடாது வன்றொண்டராற் சூலைத்துன்பம் நீங்கி 
யிருப்பதைப் பார்க்கிலும் அதனால் வருந்துவதே தக்க 
தென்று கருதினமை இவரது . இணையற்ற மனவுறுதியை 
விளக்கும் . இத்துணை மனவுறுதி உலகியற்கு அப்பாற் 
பட்டது . இறைவன் மொழிந்ததைக் குற்றஞ் செய்யி 
னுங் குணமெனக்கொள்ளும் அவரது பேரருளின்பாற் 
படுத்தி வன்றொண்டரையே குறையுடையாராகக் கரு 
தினமையால் , இவரது கடவுட்பேரன்பு அளவற்ற தென் 
பது தெளிவு . மிகுந்த துன்பம் வந்த காலையும் இறைவனை 
இகழாது தங்கொள்கை தவறித் துன்பந் தீருவதினுந் 
துன்புறவே விரும்பினமையால் , இவர் தாம் உண்மை 
என்று கண்டதைத் தமது உயிரினும் உடம்பினுஞ் சிறந்த 
தாகப் போற்றிப்பாராட்டும் அரியதோர் உறுதிநிலையின 
ரென்பது தெளிவு . இஃதே இவரது தனிப்பெருஞ்சால்பு .. 
மிக்கதுன்பம் வந்தகாலை நிலையிற் றவறுதல் உலகியல்பு . 
துன்பம் ஒன்றினை ஒழித்தற்பொருட்டுப் பகைவரோடும் 
மக்கள் நட்புக்கொள்வர் . தாமே அங்ஙனம் நட்புக் 
கொள்ளா விட்டாலும் தக்க அறிஞர் அன்பர் முதலாயி 
னோர் நட்புறுவித்தால் அதற்கிணங்கி நடப்பர் . இணங்க 
விருப்பில்லையாயின் நட்புறுவித்தாரை இகழ்வர் . பரவை 
யார் , அருச்சகவடிவங் கொண்டு வந்த கடவுள் ஊடல் 
தீர்க்க முயன்றகாலை அவரை இகழ்ந்தமை காண்க . 
ஆனால் இறைவன் தனது மெய்வடிவோடு தோன்றிய 
காலைப் பரவையார் உடனே இசைந்தார் . ஏயர்கோன் 
கலிக்காமர் இறைவனைக் குறைகூறாடமலும் அவர் கூறிய 
தற்கு இணங்காமலும் பொறுமையாக இருந்தது மிகவும் 
பாராட்டற்பாலது . வன்றொண்டர் வரவைக் கேட்டவுடன் 
உயிர்விடக் கருதியது தமது நோய்த் துன்பத்தைத் தாங்க 
லாற்றாமையா னன்று . இறைவனை அலைத்த வன்றொண் 


ஏயர்கோனுக்குச் சினந் தீர்த்தது 


137 


டரைக் காணக்கூடா தென்ற கருத்துப்பற்றியே . இதனால் 
இவரது மெய்ப்பேருறுதி மிகவும் நன்றாக உலகிற்கு 
விளங்கியவாறாகும் . கலிக்காமர் வன்றொண்டர்பால் 
வராரென்பது திண்ணமாதலின் , வன்றொண்டரை அவர் 
பாற் சென்று சூலை நோயைத் தீர்க்கும்படி இறைவன் 
ஏவினன் . கலிக்காமர் மனை வியார் தலைமைக்கற்புடைய 
ரென்பது தம் கணவர் உயிர் விடுத்த காலைத் தாமும் 
உயிர் விடுக்கக் கருதினமையால் இனிது விளங்கும் . அவர் 
விருந்தோம்புதலிலுந் தலைநின்றவர் . விருந்தினருள் மிகச் 
சிறந்த சிவனடிப்பேரன்பராகிய திருநாவலூர் மன்னர் 
தமது மாளிகைக்கு வருவதைக் கேட்டவுடன் அவரை வர 
வேற்றற்பொருட்டு உயிர் வைத்துக்கொண்டிருந்தது 
மாத்திரமல்லாமல் யாவரும் அழுதலைத் தவிர்த்து எங்கும் 
மங்கலத்தோற்றமே யிருக்கும்வண்ணம் விளக்கு முதலிய 
வற்றால் வீட்டினைக் கவினுறச் செய்தமை இப்பெண்மணி 
கரையற்ற கற்புங் கடவுட் பேரன்பும் ஒருங்கே யுடையா 
ரென்பதை 

வற்புறுத்துமன்றோ ? கணவனை 
பெருந்துயர் வந்தகாலத்துஞ் சிவனடியாரைப் பேணுங் 
கடமை மறவாமை அரியவற்றுளெல்லாம் அரியதோர் 
செயலாகும் . ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் ஒத்த அன் 
புடையராய் இல்லறம் நடாத்துங்கால் தலைவனுக் கில்லாத 
சிறப்புக்கள் தலைவியின்பாலுந் தலைவிக்கில்லாத சிறப் 
பியல்புகள் தலைவன்பாலும் உளவாமாயின் வாழ்க்கை 
நிறைந்த இன்பம்பயக்கும் என்பது அறிஞர் கொள்கை . 
சிவனடிப் பேரன்பு கலிக்காமர்பால் மிகுந்திருந்தது : 
சிவனடியாரை வரவேற்கும் ஆர்வம் அவர் தேவியார்பால் 
மிகுந்திருந்தது . ஆதலினால் ஏயர்கோனைப்போல அவர் 
மனை வியார் சுந்தரமூர்த்திகளைப் பார்த்தல் 
தென்று கருதாது 

அவரைச் 

செவ்விதின் வரவேற்ற 
னர் . சுந்தரமூர்த்திகட்கு யாதொரு மனவருத்தமும் 

615-10 


யிழந்த 


கூடா 


138 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


து 


* 


நேரக்கூடாதென்று தீங்கு யாதுமில்லை ; கலிக்காமர் 
உள்ளே பள்ளிகொள்கின்றார் என்னும் விடை பகர் 
வித்தமை நாகரிகத்தின் பெருநயத்தின் பாற்படும் . திரு 
வருளாலே தூண்டப்பட்ட மனத்தடுமாற்றத்தால் 
திருநாவலூரர் ஏயர்கோனைக் காணவேண்டுமென்று 
வற்புறுத்தாவிட்டால் வேலையாளர் அவரைக் காட்டா 
மலு மிருந்திருப்பார் . துயர்மிகுதற்குரிய ஏயர்கோனது 
நிலையை வாயினாற் கூறவொண்ணாமை சிறந்ததொரு 
நாகரிகமாம் . திருநாவுக்கரசருக்கு அப்பூதியடிகள் தம் 
மகன் பிணத்தை மறைத்தகாலை திருவருள் அதனையுணர்த் 
தியதுபோலவே சுந்தரமூர்த்திக்கும் ஏயர்கோன் நிலையைப் 
பற்றித் திருவருள் உணர்த்தியது காண்க . சுந்தரமூர்த்தி 
கள் ஏயர்கோன் உயிர் நீத்துக் கிடந்தமையைக் கண்ட 
வுடன் பதிகம்பாடி அவரை உயிர்ப்பிக்கக் கருதாது 
தாமும் உயிர்விடக் கருதினமை அடியார்பால் வைத்த 
அளவற்ற பேரன்பினையும் அடியார்க்கு இடுக்கண் வந் 
துழித் தாமும் அதனை உடன் நுகரும் உயர்கொள்கை 
யினையுந் தெள்ளிதின் விளக்கிற்று . திடீரென்று பெருந் 
துயர் மிகுந்தகாலை அதனைத் தீர்க்கு முறைகள் புலப்படா . 
காளத்தியப்பர் 

கண்டவிடத்துக் கண்ணப்பர் 
முதலிலே துயர்க்கடலிலாழ்ந்த பின்னர் மருந்து தேடுவா 
ராயினர் . தம்மால் ஏயர்கோன் உயிர் விடுத்தனரென் 
றாதல் சுந்தரமூர்த்திகள் நினைந்திருந்தால் தாமும் உயிர் 
விடற் பாலரென்று கருதல் அவர் 

அவர் பேரியற்கைக்குப் 
பொருந்துவதொன்றே . ஏயர்கோன் மீள உயிர்பெற்ற 
காலை முன் வெறுப்பொழிந்து சுந்தரமூர்த்திகள் கையி 
லுள்ள வாளைப்பற்றிக்கொண்டது திருவருளொளியினால் 
அவர் பெற்ற அறிவு விளக்கத்தின் பயனேயா மென்க.. 
வானவருந் தாஞ் செய்தற்கரிய அருஞ் செயலையும் அருட் 
டிறத்தையுங் 

கண்டவிடத்து வியப்புற்று மலர்மாரி 
பொழித லியல்பே . ஒருவர்க்கொருவர் உயிர்கொடுக்கத் 
துணிந்த இருபெரு நண்பரும் இடைவிடா நட்புப் பாராட் 
டிப் பெருமகிழ் வெய்துதலு மியல்பே . 


ஊறு 


கக . சேரமான் பெருமாள் நட்பு 


நமது 


முடிவின் 


நாயனார் சேரமான் பெருமாளோடு நட்புக் 
கொண்ட வரலாறு தெரிப்பாம் . சேரநாட்டிலே கொடுங் 
கோளூரிலே சேரமன்ன ராய்த் திகழ்ந்த சேரமான் பெருமாள் 
உலக நிலையாமை கண்டு , இறைவனைப் பூசனை புரிதலி 
லேயே தமது பொழுதைப் பயன்படுத்திவந்தார் . எல்லா 
உயிர்களுந் தத்தங்கருத்தறிவிக்கும் முறையினை அவர் 
உணர்ந்திருந்தமையாற் களவு கொலை முதலியவற்றைக் 
கடிந்து எவ்வுயிரும் இன்பமடையும்படி அரசாண்டு 
வந்தார் . அவர் 

அன்பொடு செய்யுஞ் சிவவழிபாட்டு 
முடிவில் கூத்தப்பெருமான் தமது சிலம்பொலி இசைத் 
தலைக் கேட்பித்தல் வழக்கமாயிருந்தது . ஒருநாட் பூசை 

அவ்வாறு சிலம்பினொலி கேளாமையால் 
உடைவாளை எடுத்துத் தமது மார்பினில் நாட்டத் 
தொடங்கியபோது இறைவன் திருச்சிலம்பினோசையை 
இசைத்தனர் . உடனே சேரமான் பெருமாள் உடைவாளை 
அகற்றிவிட்டு இறைவனை விழுந்து தொழுது சிலம்பொலி 
கேட்பித்ததற்குக் காலந்தாழ்த்தது எதனாலென்று உசா 
வியபோது , இறைவர் தோன்றாது இசைத்த மறுமொழி 
யாவது , நமது திருநடத்தினை வன்றொண்டன் வந்து 
வணங்கி ஒருமையுணர்வொடு பாடிய திருப்பதிகத்தினைக் 
கேட்டுவரக் காலந்தாழ்த்ததென்றார் . உடனே சேரர் 
பெருமான் அடியார்க்கு எளிவந்தருளுங் கருணையை 
உணர்ந்து தில்லைக்குப் புறப்பட்டுச் சென்று அம்பல 
வாண ரடிதொழுது பொன்வண்ணத் திருவந்தாதி பாடி 
யருளினர். அவண் இறைவரது திருச்சிலம்பொலியை . 
நேரேகேட்டுப் பெரும்பேரின்ப மெய்தினர் . பின்னர்த் 
திருநாவலூர் மன்னரைக் காணும் பெருங் காதலுடன் 
அவர் தில்லை நீங்கிச் சீர்காழி முதலிய திருப்பதிகளை 


140 சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
வணங்கிச் சென்று திருவாரூரினை யடைந்தார் . அதற்கு 
முன் நம்பியாரூரர் 

நம்பியாரூரர் திருநாகைக் காரோணத்துக்குச் 
சென்று இறைவனைப்பாடி , அணிகலன்களும் நவமணி 
களும் உயர்ந்த ஆடைகளும் நறுமணப்பொருள்களும் 
வலிமிக்க குதிரையும் பைம்பொன்னாற் செய்த உறை 
யுடைய உடைவாளும் பிறவும் பெற்றுத் திருவாரூரில் 
வந்திருந்தார் . சேரமான் பெருமாள் வரவுகேட் டின்புற்று 
அவரைச் சிறப்பாக வரவேற்றனர் . சேரமான் பெருமாள் 
அவரைத் தாழ்ந்திறைஞ்ச அவரும் பணிந்து தழுவி யள 
வளாவினர் . இருபேரன்பரும் இன்பவெள்ளத்திடை 
நின்று 

ஏறமாட்டாதவர்போல ஒருமைப்பட்டவராய் 
இசைந்திருந்தமையால் , சுந்தரமூர்த்திகளைச் சேரமான் 
தோழரென்றும் உலகவர் கூறுவாராயினர் . வன்றொண் 
டர் சேரமான் பெருமாளுடன் திருக்கோயிலுக்குச் 
சென்று வீதிவிடங்கப் பெருமானை இறைஞ்சி ஏத்தினர் . 
சேரமான் பெருமாளுந் திருவாரூர் மும்மணிக்கோவை பாடி 
யருளினர் . பின்னர் ஆளுடைய நம்பி சேரமன்னரைப் 
பரவையார் திருமாளிகைக்கு அழைத்துச் சென்றனர் . 
அங்கே பெண்டிர் பலர் விளக்கும் நிறைகுடமும் பூமாலை 
களும் அகிற்புகையும் எடுத்தேந்தி எதிர்கொண்டனர் . 
சேரமான் பெருமாளைப் பசும் பொற்கால்க ளமைந்த 
இருக்கைமீ திருத்தி நம்பியாரூரர் தாமும் உடனிருந்தனர் . 
பின் இருவரையும் பரவையார் வழிபட்டுப் பல்வேறு 
வகைப்பட்ட கறிகளுடன் அறுசுவையுண்டி சமைப்பித்து 
யாவருக்கும் விருந்து செய்தனர் . நம்பியாரூரர் வேண்டு 
கோட்கிணங்கிச் சேரமான் மிக அச்சத்துடன் அவருட 
னிருந்து திருவமுதருந்தினர் . உணவு கொண்ட பின்னர்ப் 
• பரவையார் பனிநீர் பச்சைக் கருப்பூர முதலிய நறுமணப் 
பொருள்கள் கலந்த சந்தனத்தையும் , கத்தூரிச் சாந்தினை 
யும் , நறும்பூ மாலைகளையும் விருந்தினருக்கு எடுத்துக் 


சேரமான் பெருமாள் நட்பு 


141 


கொடுத்து , ஐவகை வாசனைப் பொருள்களோடு கலந்த 
வெற்றிலையும் பாக்கும் எடுத்தேந்தினார் . 

அங்ஙனஞ் செய்த சிறப்புக்களை யெல்லா மேற்றுக் 
கொண்டு சேரமான் பெருமாள் தூய திருநீறு வாங்கி 
நெற்றியி லணிந்துகொண்டு தமது மெய்த்தொண்டின் 
பெரும்பயனை விரைவி லடைந்ததாகக் கருதி ஆளுடைய 
நம்பிகளின் திருவடிகளை யடைந்தனர் . 

அவருஞ் சேர 
மன்னரை எதிர்வணங்கித் தழுவி அவருடைய 

அரிய 
நட்பை இறைவன் நல்கியதற்காக அவனுடைய திருவரு 
ளைப் போற்றித் துதித்தனர் . வித்தகர் இருவரும் விதி 
விடங்கப் பெருமானது பவனிகண்டு வணங்கி உடனிருக்கு 
-நாளில் பல திருப்பதிகளையும் வணங்குங் கருத்துடன் 
புறப்பட்டுச்சென்று பலதலங்களையும் பணிந்து பின்னர்த் 
திருவாரூர்ப்பெருமான் விடைபெற்றுத் திருவாலவாய் 
முதலிய பாண்டி நாட்டுத் திருப்பதிகளை வணங்குவான் , 
அளவிலாத பரிசனங்களோடும் பணியாளரோடும் பண் 
டங்களும் பணமும் எடுத்துக்கொண்டு ஊர்திகளிற் புறப் 
பட்டார்கள் . திருக்கீழ்வேளூர் திருநாகைக்காரோணம் 
திருமறைக்காடு முதலிய பதிகளையடைந்து இறைவனைப் 
பாடிப் பணிந்தனர் . திருமறைக் காட்டில் நம்பியாரூரர் 
+ யாழைப்பழித் தென்று தொடங்குந் திருப்பதிகம் பாடி 
னர் . பின்னர் அகத்தியான்பள்ளி , திருக்கோடிக்கா என் 
னுந் திருப்பதிகளுக்குச் சென்றனர் . திருக்கோடிக்குழகர் 
தனியே கடற்கரையிலே கோயில் கொண்டிருப்பதைக் 
கேட்டுக் கடிதாய்க் கடற்காற்று வந்தெற்ற வென்னுந் 
திருப்பதிகத்தினைப் பாடினர் . 
" கடிதாய்க் கடற்காற்று வந்தெற்றக் கரைமேற் 
குடிதா னயலே யிருந்தாற் குற்றமாமோ 
கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகி 
ரடிகே ளுமக்கார் துணையாக விருந்தீரே . 


142 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


ஆகவே 


இருபேரன்பருஞ் சோழநாட்டைக் கடந்து பாண்டிநாட் 
டிற்குச் சென்று திருப்பத்தூர் இறைஞ்சி மதுரைமூதூ 
ரடைந்தார் . அங்கே பாண்டியமன்னன் மிகவுஞ் சிறப் 
பாகத் தனது நகரை அணிபெறச் செய்து இருவரையும் 
வரவேற்றனன் . அவ்விடத்திற் பாண்டிய மன்னன் மகளை 
மணந்த சோழமன்னனும் வந்துசேர்ந்தான் . 
தமிழ் வேந்தரும் வன்றொண்டருடன் திருவாலவாய்ப் 
பெருமானைத் தொழுதனர் . பாண்டியனார் தமது அரண் 
மனையில் யாவர்க்கும் பெருவிருந்தியற்றினர் . சிலநாள் 
அவண் தங்கியகாலை மதுரைக்குப் பக்கத்திலுள்ள திருப் 
பதிகளை இடையிடையே வன்றொண்டர் மூவேந்தருடன் 
சென்று வணங்கினர் . அவைகளாவன திருப்பூவணம் , திரு 
ஆப்பனூர் ,திருவேடகம் , திருப்பரங்குன்றம் என்பன. திருப் 
பரங்குன்றத்தில் மாதொரு பாகனாரை அடிகேளுமக் 
காட்செய அஞ்சுதுமே என்னு முடிவுடைய தேவாரத் 
திருப்பதிகம் பாடினர் . பின்னர்ப் பாண்டி நாட்டிலுள்ள 
பிறபதிகளுக்கும் வன்றொண்டர் செல்லக்கருதினர் . அப் 
போது பாண்டிய மன்னன் அவருக்குங் கழறிற்றறிவார்க் 
கும் வேண்டுவன அமைத்தற்பொருட்டு அவர் செல்லுந் 
திருப்பதிகட்கெல்லாம் ஆளனுப்பினான் . இரு பெரு நண் 
பரும் புறப்பட்டுக் குற்றாலஞ் சென்று கூத்தர் குரை கழல் 
வணங்கிக் குறும்பலாவைத் தொழுது திருநெல்வேலிக்கு 
வந்து நீற்றழகரைப் பணிந்து திரு இராமேச்சுரம்போய் 
வணங்கிப்பாடித் திருமா தோட்டம் திருக்கேதீச்சுரம் என் 
னும் ஈழமண்டலத் தலங்களைப் பாடித்தொழுது திருச்சுழி 
யல் வந்து சேர்ந்தனர் . அங்கே பெருமானை இறைஞ்சி 
ஊனாய உயிராய் என்னும் பாமாலை புனைந்தனர் . அத் 
தலத்திலே வன்றொண்டருக்குக் கனவில் , இறைவன் திருக் 
கையில் பொற்செண்டுந் திருமுடியில் உச்சிக்கொண்டை 
யணியுஞ் சுழியமும் உடைய காளைப் பருவத்தினராய்த் 


சேரமான் பெருமாள் நட்பு 


143 


தோன்றியருளி, யாமிருப்பது கானப்பேரென்று கூறி 
மறைந்தனன் . உடனே வன்றொண்டர் எழுந்து திரு 
வருளை வியந்து கழறிற்றறிவார்க்கு அதனை மொழிந்து 
அவருடன் திருக்கானப்பேரை யணையும் பொழுது ‘தொண் 
டரடி தொழலு மென்னுந் திருப்பதிகம் பாடினர் . திருக் 
கானப்பேரினை யடைந்து இறைவனை வணங்கிச் செழுந் 
தமிழ் மாலைகள் பாடிச் சின்னாள் அங்கமர்ந்திருந்து திருப் 
புனவாயிலையடைந்து 

சித்தம் நீ நினை என்னொடு என் 
னுந் திருப்பதிகம் பாடினர் . அங்கு நின்றும் எழுந்தருளி 
அன்பரிருவரும் பொன்னிநா டடைந்து திருப்பாதாளீச் 
சரந் தொழுது அடியார் பலர் எதிர்கொள்ளத் திருவாரூ 
ரீனை யடைந்து இறைவனை நெடும் பொழுது பரவிப்பாடிப் 
பரவையார் மாளிகையை எய்தி அவர் இயற்றிய சிறப் 
பாய விருந்தினையேற்றுத் திருவமுது செய்து நிறைவுடன் 
அமர்ந்தனர் . 
அங்ஙனமிருக்கு நாளிலே 

விளையாடல்களை 
நிகழ்த்தி இன்புற்றார்கள் . நின்று செண்டெறிந்து விளை 
யாடும் நிலைச்செண்டும் , குதிரை மேலேறிச் செண்டு வீசி 
விளையாடும் பரிச்செண்டும் , ஆட்டுச்சண்டை கோழிச் 
சண்டை முதலிய பல புள்ளினங்களின் போரும் நிகழ்ந் 
தன . ஒவ்வோருயிர்களின் கருத்தினை யறிந்து அவ்வ 
வற்றிற்குரிய பொருள்களை வேண்டியவாறே கொடுக்க 
வல்ல சேரமன்னர் திருநாவலூரரைத் தம்முடைய நாட் 
டிற்கு எழுந்தருளும்படி இடைவிடாது வேண்ட , அவரும் 
அதற்கிசைந்தருளினார் . பரவையா ருள்ளத்தையும் அதற் 
கிசைவித்த பின் அடியார்களுக்குத் திருவமுது செய்வித் 
துத் திருக்கோயிலுக்குச் சென்று திருவாரூர்ப் பெரு 
மானைத் தொழுது விடை பெற்றுக்கொண்டு இரு பெரு 
நண்பருந் திருவாருர் எல்லையைக் கடந்து காவிரித் 
தென்கரையிலுள்ள திருக்கண்டியூர் மூலியத தலங்களை 


144 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


கரையை 


வணங்கித் திருவையாற்றின் மருங்கோடும் காவிரிக் 

அடைந்தனர் . காவிரியானது இருகரையும் 
பெருக்கெடுத்து ஓடங்கள் செல்லவொண்ணாதபடி மிக 
விரைவுடன் சென்றதைக் கண்டு பரவும்பரி சென்று 
தொடங்கும் திருப்பதிகம் பாடினர் . அவருடைய , திருப் 
பாட்டிற்கு இரங்கி இறைவன் ஓலமென்று அபயங் 
கொடுத்து ஆறு விலகி வழிகாட்டும்படி அருள் செய்தான் . 
வரும் வெள்ளமானது பளிங்குச்சுவர்போல் திரண்டு ஒரு 
புறம் நிற்ப , போக்கு நீரானது வடிந்து மணற்பரம்பு 
வெளிப்பட்டது . சேரமானும் ஆளுடைய நம்பியும் ஒரு 
வரையொருவர் வணங்கித் திருவருளை வியந்து தமது பரி 
சனங்களுடன் நதியைக் கடந்து ஐயாற்று முதல்வரை வழி 
பட்டனர் . வழிபட்டு மீண்டு நதியின் ஊடே சென்று 
அக்கரை செல்லும்வரை பிரிந்து நின்ற காவிரியானது 
முன்போலத் தொடர்ந்து பெருகியது . நம்பியாரூரரும் 
சேரமன்னரோடு வழியிலுள்ள பல திருப்பதிகளையும் 
வணங்கிச்சென்று கொங்கு நாடு கடந்து மலைநாட்டெல் 
லையை யடைந்தனர் . அந்நாட்டிலுள்ள யாவரும் இரு 
பெருந்தகையாரும் வருவதைக் கேட்டு நாடெங்குங் கவி 
னுறச்செய்து ஒவ்வொரு ஊரிலுள்ளாரும் அவர்களை 
எதிர்கொண்டு இன்புற்றார்கள் . வழி முழுமையும் 
குளிர்ந்த பந்தல்கள் இடப்பட்டிருந்தன . வீடுகளெங்கும் 
அகிற் புகை கமழ்ந்துகொண் டிருந்தன . ஆறுக ளெல் 
லாம் மலர்க்குவியல்கள் நிறைந்திருந்தன , காணுமிடங் 
களிலெல்லாம் இன்னிசைக் கருவிகள் ஒலித்தன . நில 
முழுவதிலும் பொன் மலர் தூவப்பட்டிருந்தன . ஊரெங் 
கும் தோரணங்களும் பலவகை அணிகளும் அமைக்கப் 
பட்டிருந்தன . திசைகளெல்லாம் நால்வகைச் சேனைகளின் 
வெள்ளமும் அவைகட்குரிய சோற்று வெள்ளமுங் கண்டு 
நம்பியாரூரர் இன்புற்றுக் கொடுங்கோளூரை யடைந் 


சேரமான் பெருமாள் நட்பு 


145 


தனர் . 


கொடுங்கோளூரிலே அந்நகர மாந்தர் அரண் 
மனை வாயிலை அலங்கரித்து , வானளாவிய கோபுரங்கள் 
மாடங்கள் குளிர்ந்த சாலைகள் மேடைகள் நடனசாலைகள் 
முதலியவற்றைக் கமுகினாலும் பூமாலைகளாலும் மணிக் 
கோவைகளாலுங் கவினுறுவித்து , நாயனாரை வரவேற்ற 
னர் . சேரமன்னர் நம்பியாரூரரைத் திருவஞ்சைக்களத்தி 
லுள்ள திருக் கோயிலுக்கு அழைத்துச் சென்றனர் . 
நாயனார் திருவஞ்சைக்களத்து முதல்வரை வணங்கி முடிப் 
பது கங்கை என்னுந் திருப்பதிகம் பாடினர் . பின்னர் யானை 
மேல் ஆளுடைய நம்பியை ஏற்றிச் சேரமான் அவருக்கு 
பின்னே தாமும் ஏறியிருந்து சாமரைவீசினர் . இதனைக் 
கண்ட நகரவாசிகள் நமது மன்னருக்குச் சிறந்த அருள் 
தோழர் இவர் ; யாம் இவரைக்காண அளவற்ற தவஞ் 
செய்தோம் ; இதைவிடச் சிறந்த பேறு மலை நாட்டிற்கு 
வேறு என்னுள்ளது என்று தம்முண் மகிழ்ந்து பேசிப் 
பூவும் பொரியும் பொற்பொடியுந் தூவிப் போற்றினர் . 
திருமாளிகைக்கு முன் யானை வந்தவுடன் அதனினின் 
றும் இழிந்து இருவரும் அரண்மனையுட் புகுந்தனர் . சேர 
மான் பெருமாள் நம்பியாரூரரைச் சிங்காசனத்திலிருத்தித் 
தேவிமார் எடுத்துக்கொடுத்த நறுமண நீரை வாங்கி அவர் 
திருவடிகளை விளக்கினர் . சுந்தரமூர்த்தி தமது 
திருவடிகளை விளக்குதல் கூடாதென்று தடுத்துஞ் சேர 
மான் அதற்கிசையாது அவரைத் தொழுது தாம் செய்வன 
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வற் 
புறுத்தினர் . ஆளுடைய நம்பி அவரை மறுக்கமுடிய 
வில்லை . சேரமான் பூசனைகள் யாவும் புரிந்து மிக்க வள 
மாகத் திருவமுது செய்வித்தனர் . பின்னர் மெல்லிய நறு , 
மணமிக்க சந்தனக்கலவை , மான்மதச்சாந்து , உயர்ந்த 
ஆடைகள் , அழகிய மணிக்கலன்கள் , மென்மலர் மாலைகள் 
முதலியவற்றையும் வன்றொண்டருக்குச் சேரமான் சாத்தி 


146 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மகிழ்ந்தார் . ஆடல்பாடல்கள் இன்னிசைக்கருவிப் பயிற்சி 
முதலிய சிறப்புகளும் நிகழ்ந்தன . செண்டு விளையாட்டும் 
பூங்காவுகளிற் சிறு சோற்றுவிழாவும் பொய்கை நீர்விளை 
யாட்டும் யானைப்போரும் , மற்போரும் நம்பியாரூரர்க்கு 
உவப்பளிக்கும் வகையில் நடைபெற்றன . அங்கிருக்கு 
நாளில் ஒரு நாள் திருவாரூர்ப் பிரானை மிகவும் நினைந்து 
‘ பொன்னுமெய்ப் பொருளுந் தருவானை என்னுந் திருப் 
பதிகம் பாடினர் . பின்னர் மிகு ஆர்வத்துடன் திரு 
வாரூர்க்கு அவர் புறப்பட்டகாலை பிரிவாற்றாமையால் 
சேரர் பெருமானும் பின்னேயே சென்று தமது அளவற்ற 
ஆற்றாமையை வன்றொண்டருக்கு அறிவித்தார் . வன் 
றொண்டர் அவருக்கு ஆறுதல் கூறி அரசாட்சிக் கடன் 
களை இயற்றும்படி பணித்தார் . பின்னர்ச் சேரமன்னரும் 
ஒருவாறு வன்றொண்டர் கட்டளைக்கு இணங்கியிருந்தார் . 
சுந்தரமூர்த்திகளுக்குக் கொடையாகப் பல்வகைப் 
பொருள்களையும் மணிக்கலன்களையும் பொன்களையும் 
ந்துகில்வகைகளையும் பொதிசுமக்கும் தொழிலாளர் 
மேல் ஏற்றி வன்றொண்டருக்கு முன் செலவிடுத்தார் . 
வன்றொண்டர் சேரமன்னரைத் தழுவி விடைபெற்றுக் 
கொண்டு மலைநாட்டினைக் கடந்து திருமுருகன் பூண்டிக் 
குச்செல்லும் வழியினை அடைந்தார் . அவ்வூருக்கு அருகே 
செல்லும்போது நம்பியாரூரர்க்குத் தாங்கொடுக்கும் 
பொன்னைத் தவிரப் பிறர்பாற் பொன் கொள்ளக்கூடா 
தென்று அறிவுறுத்தக்கருதியோ வேறு யாதுபற்றியோ 
இறைவன் நிதியைப் பறித்தற்பொருட்டுப் பூதங்களை ஏவ , 
பூதங்கள் வேடர் வடிவாய்ச் சென்று நிதிப்பொதிசுமப்பார் 
மீது அம்பு தொடுத்து உம்முடைய பண்டாரத்தை இங்கே 
வைத்துவிட்டுப் போங்கள் ; அங்ஙனஞ் செய்யாவிட்டால் 
உங்களைக் கொன்றுவிடுவோ மென் றச்சுறுத்தி நிதிக 
ளனைத்தையுங் கவர்ந்தோடின. அப்பூதங்கள் நம்பியாரூரர் 


சேரமான் பெருமாள் நட்பு 


147 


பால் யாதுஞ் செய்யவில்லை . நிதிகளைப் பறிகொடுத்தவர் 
கள் அவர்பாற் சென்று முறையிட அவர் திருமுருகன் 
பூண்டிக்கு அவர்களோடு சென்று அங்கு வீற்றிருக்குஞ் 
சிவபெருமானைத் தொழுது பாடியருளிய கொடுகு வெஞ் 
சிலை என்னுந் திருப்பதிகத்தின் முடிவில் ‘எத்துக்கிங்கிருந்தீர் 
எம்பிரான் நீரே என்றனர் . திருப்பதிக முடிவில் வேடுவர் 
தாங் கைக்கொண்ட பொருளனைத்தையுந் திருக்கோயி 
லின் முன்னே குவித்துவிட்டமையால் , சுமப்பார்மீது 
அவற்றை ஏற்றிக்கொண்டு அண்ணல் திருவாரூர்ப் 
போய்ச் சேர்ந்தார் . 

ஆராய்ச்சி 
சேரநாட்டிலே நெடுநாளாகச் சைவநெறியே தழைத் 
தோங்கிற்று . சிலப்பதிகாரத்துக் கூறப்பட்ட செங்குட்டுவ 
னென்னுஞ் சேரமன்னன் சிவபெருமானையே சிறப்பாக 
வழிபட்டனன் என்பது அந்நூலில் இனிது 

விளங்கு 
கின்றது . சேரமான் பெருமாள் நாயனாருக்குப் பிற்காலத் 
திலே தான் , சுமார்த்த மதமும் வைணவமதமும் அந்நாட் 
டிலே தலை எடுக்கலாயின . காலடியிற் பிறந்த சங்கராச் 
சாரியாருங் குலசேகரப்பெருமாளும் அச்சமயங்களை 
ஆங்கு நிலையுறச் செய்தனர் . 

சுந்தரமூர்த்திகள் காலத்திலே திகழ்ந்த மூவேந்தருள் 
சேரமன்னரே சிவனடிப்பேரன்பிற் சிறந்தவராயிருந்தமை 
யால் அவரே பிறமன்னரினும் நமது நாயனார்க்கு நெருங் 
கிய நண்பராகும் பெரும்பேறு பெற்றனர் . இவர் மன்னர் 
மரபினராயிருந்தும் வாழ்வெனு மையல்விட்டு வறுமையாஞ் 
சிறுமை தப்பித் தாழ்வெனுந் தன்மையோடுஞ் சைவமாம் பெருநெறி 
நின்றவர் . நடுநிலையில் நின்று எவ்வுயிர்க்கும் நன்மை . 
செய்யக் கருதினமையால் , அவையாவுந் தெரிக்குங்கருத் 
தினை அறியவல்ல ஆற்றலை இறைவனது திருவருளினாலே 
பெற்றுக் கழறிற்றறிவா ரென்னும் பெயருடையவரானார் 


148 


சுந்தர் மூர்த்திநாயனார் சரித்திரம் 


பெருஞ்செல்வத்துட் பிறங்கியும் நிலையாமை உணர்ச்சி 
சான்றவரா யிருந்தமையால் , உலக நிலையாமையையுந் திரு 
வருட் பேற்றினையும் ஒருங்கே நினைவுறுத்தும் திருநீற் 
றினைப் பெரிதும் போற்றிவந்தனர் . நிலையாமையை நினை 
வுறுத்திய வண்ணானையும் இவர் வணங்கினமையால் , இவர் 
யானெனதென்னுஞ் செருக்கு அற்றவரென்பது தெளியப்படும் . 
முடிவிலின்பமாகிய வீட்டினை நல்குங் கூத்தப்பெரு 
மானது தூக்கிய திருவடியையே இவர் தமது பெருந்துணை 
யாகக் கருதி வழிபட்டமையும் இவரது உள்ளத் துறவினை 
இனிது 

விளக்கும் . முற்காலத்திற் சனகனென்னும் 
அரசன் ஞான நிலையுற்று அரசியல் நடாத்தி வந்தன 
னென்ப . நிலையாமை உணர்ச்சியால் அவன் இவர்போல 
பரம் பொருளை வழிபட்டனன் என்ற கதை கேட்கப்பட 
வில்லை . இவர் ஒவ்வொருநாளும் பூசைமுடிவிலே திருச் 
சிலம்பொலி கேட்கப்பெற்றவர் . 

இவர் சிவயோகநெறி நின்ற அருந்தவத்தினராய் 
நாதாந்தங் கண்டவராயிருத்தல் கூடும் . சிவயோகியருக்கு 
ஓசைகாட்டியும் இறைவன் அருள் புரிவனென்பதை ஓசை 
யும் ஈசன் உரைவல்லார்க்கே என்றதால் காண்க . 

இறைவன் அகவழிபாட்டின் முடிவில் தோன்றி 
யருளுவரென்பது சைவ நூற் கருத்து . சிவயோகிகளின் 
அகத்தே பத்துவகை நாதங்கள் 

நாதங்கள் எழுமென்று திருமூல 
மாமுனிவர் செப்பினர் . 

மணிகடல் யானை வளர்குழன் மேக 
மணிவண்டு தும்பி வளைபே ரிகையாழ் 
தணிந்தேழு நாதங்க டாமிவை பத்தும் 

பணிந்தவர்க் கல்லது பார்க்கவொண் ணாதே " 
என்றதிற் காண்க . 

இவர் அகத்தேசெய்யும் வழிபாடுபோலவே புறப் 
பூசனையையு மியற்றியதனால் அகவழிபாட்டினர்க்கு 


சேரமான் பெருமாள் நட்பு 


149 


அருளும் முறையிலேயே புறப்பூசையின்கண்ணும் 
இறைவன் 

சிலம்போசைகாட்டி யாட்கொண்டனன் . 
திருவருட்பேற்றினையே பெரிதும் நாடி அதனை உயிரினும் 
விழுமியதாகக் கருதினமையாற் சிலம்போசை கேட்கக் 
காலந் தாழ்த்தவுடன் உயிர்விடக் கருதினர் . * தினைத்த 
னைப்பொழு தும்மறந் துய்வனே என்றபடி தினையளவு இறை 
பணி தவறினுந் தமக்கு உய்தி இல்லை என்னுங் கொள்கை 
யினைச் சேரமான் கடைப்பிடித்தமையாலும் நின் அருட் 
கண்ணால் நோக்காதா ரல்லாதாரே என்றபடி அருளில்லாது 
வாழ்வதினும் வாழாமையே நன்றென்று 

நன்றென்று கொண்டமை 
யாலும் இவர் உயிர்விடக் கருதினர் . பூசனையில் ஏதோ 
தவறு நிகழ்ந்தமையாற் சிலம்பொலி கேட்கவில்லை என்று 
நினைந்து அப்பிழைக்குத் தக்கதண்டனை உயிர் நீத்தலே 
என்று இவர் கருதி இருத்தல் கூடும் . உடைவாளென்பது 
அரசரணியுங் கவசத்தில் தற்காப்பிற்கு இணைக்கப்பட்ட 
தாயுள்ள வாளாகும் . உடையொடு பொருந்திக் கிடப் 
பதால் அஃது அப்பெயர்த்தாயிற்றுப்போலும் . 

வன்றொண்டர் பெருமையைச் சேரமானுக்கு அறி 
வித்து இவர் வாயிலாகச் சேரமானைத் திருக்கயிலை 
நண்ணும்படி கருதியதால் , வன்றொண்டர் சேரமானுக்கு 
அருமருந்தன்ன தோழர் நிலையில் நிற்கும் ஆசிரியராவர் . 
• அடியார் நடுவுளிருக்கும் அருளைப் புரியாய் என்ற 
வண்ணம் வன்றொண்டருடன் அவரது திருக்குழாத்துள் 
இருக்கப்பெறுதல் பெரியதோர் பேறாதலின் அதனை 
இறைவன் அவருக்கு அருளுதற்பொருட்டுச் சிலம்போசை 
ஒலிக்கக் காலந்தாழ்த்தினன் . பெரியதொரு பேறு பெறு 
தற்குமுன் இறைவன் சிறியதொரு துன்பத்தைக் கொடுத் 
தல் இயல்பு . திருஞானசம்பந்தர் ஞானப்பால் பெறுவ 
தற்கு முன் புனிதவாய் மலர்ந்தழுதார் . திருநாவுக்கரசர் 
சூலைநோயால் வருந்தினர் . சுந்தரமூர்த்திகள் ஓர் அந்தண 


150 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


னுக்கு அடிமையாகவேண்டுமே என்னுங் கவலை பூண்டி 
ருந்தார் . சேரமான் பெருமாளும் சிலம்பொலி கேளாது 
உயிர் விடுதற்குரிய கவலையுற்றனர் . சுடச்சுட ஒளிரும் 
பொன் போலத் துன்புறுதற்குத் தக்கபடி பேரின்பத்தின் 
பயனை மக்கள் நுகர்வர் . கொடுங்கோளூர் அரசநகராயும் 
திருவஞ்சைக்களம் இறைவர் திருக்கோயில் உள்ள இ 
மாயு மிருந்தன . தமது நகரை விட்டுப் புறப்படுங்காலை 
அவ்வூரிலே திருக்கோயில் கொண்டருளும் இறைவனைத் 
தொழுது விடைபெற்றேகுதல் சிறந்த மரபாதலின் , 
சேரமான் தில்லைக்குப் புறப்படுங்காலைத் திருவஞ்சைக் 
களத்து முதல்வரை வணங்கிப் புறம் போந்தனர் . வன் 
றொண்டர் பெருமையினைத் தமக்கு அறிவுறுத்திய 
இறைவனது பெருநன்றியை உணர்ந்து வழிபடுதற் 
பொருட்டுத் தில்லைக்குச் சென்றனர் . பொன்னம்பலத்தே 
பொன்னார் மேனியோடு இறைவன் திருக்கூத்து நல்கின 
மையாற் பொன்வண்ணத் தந்தாதி பாடினர் . சிவயோகியர்க்கு 
இறைவன் தயிரின் நெய்போல விளங்கித் தெள்ளிய 
திருக்கூத்துக் காட்சி தருதலின் , சேரமான் பெருமாள் 
நேரே சிலம்பொலி கேட்பாராயினர் . சேரமான் திருவா 
ரூருக்குச் சென்ற காலை நம்பியாரூரரும் வடிவிலும் அரச 
நண்பராய்த் திகழ்தற்குரிய மணிக்கலன்கள் , உயர்ந்த 
ஆடைகள் , அடற்பரிமா , பொற்சுரிகை முதலியவைகளைத் 
திருநாகைக்காரோணப் பெருமானிடம் பெற்றிருந்தனர் . 
இவற்றை அவர் வேண்டுமென்று விரும்பிப் பெற்றதாகத் 
தெரியவில்லை. இறைவனே சிவஞானிகள் நுகற்தற்குரிய 
அணிகளை நுகரவேண்டிய காலத்தே அளித்தருளுவன் . 
அரசர் பெருமானுக்கு ஓர் அருந்துணையாக அந்தணர் 
பெருமான் திகழவேண்டிய காலத்தே இறைவன் இவற்றை 
நல்கினமை காண்க . ஒத்த கிழவனுங் கிழத்தியுங் கண்டாற் 
போல இருபேரன்பரும் அளவளாவித் 


தழுவினர் . 


சேரமான் பெருமாள் நட்பு 


151 


உடம்பின் வனப்புப்பற்றி எழும் வேட்கை இல்லாத 
விடத்து உயிரும் உயிரும் அன்பினாற் கலக்கு முறை 
நட்பிலுங் காதலிலும் ஒரு தன்மையதென்றே தோன்று 
கிறது . ஆசிரியர் சேக்கிழார் இருபெரு நண்பருங் கலந் 
ததைக் காதலர் கலந்தமை போலவே புனைந்துரைத்தமை 
காண்க . 
" முன்பு பணிந்த பெருமானைத் தாமும் பணிந்து 

முகந்தெடுத்தே 
யன்பு பெருகத் தழுவவிரைந் தவரு மார்வத் 

தொடுதழுவ 
வின்ப வெள்ளத் திடைநின்று மேற மாட்டா 

தலைவார்போ 
லென்பு முருகி யுயிரொன்றி யுடம்பு மொன்றா 

மெனவிசைந்தார் . " 
இருவருக்கும் பெருநட் பெழுதற்குக் காரணமாகிய பரம் 
பொருளை வழிபடுதற் பொருட்டு இருவரும் பரவையார் 
திருமாளிகைக்குப் போதரு முன்னரே திருவாரூர்த் திருக் 
கோயிலுக் கேகினர். அவ்வாறே சுந்தரமூர்த்திகள் 
கொடுங்கோளூருக்குச் சென்ற பொழுதிலும் 
மனைக்குப் போகுமுன் சேரமானோடு திருவஞ்சைக்களத்து 
அப்பரைத் தொழச் சென்றனர் . இருவரும் பரவையார் 
வீட்டில் விருந்துண்டமையால் அக்காலத்திற் சாதிக் 
கட்டுப்பாடு போற்றப்படவில்லை 

என்பது தெளிவு . 
அரசர்க்குரிய பாலமுதம் முதலிய வளமான உணவு வகை 
களும் , அடியார்க்கேற்ற இலையமுது முதலிய மெல்லிய 
உணவு வகைகளுஞ் சமைக்கப்பட்டன என்பது , 
அரசர்க் கமைத்த சிறப்பினுமே லடியார்க் 

கேற்கும் படியாக 
விரவிப் பெருகு மன்பினுடன் விரும்பு 

மமுது சமைத்ததற்பின் 
என்றமையால் விளங்கும் . 


அரண் 


152 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


பரிசனங்கள் யாவர்க்கும் வேண்டிய அளவு அறு 
சுவை உண்டி யளிக்கப்பட்டது . தக்கவகையால் அறு 
சுவையுந் தாம்வேண்டியவா றினிதருந்த என்றது காண்க . 
அக்காலத்தில் எவ்விதப் பரிகலன்கள் விளங்கின என்பது 
தெரியவில்லை. வாழையிலையாதல் பொற்றட்டு வெள்ளித் 
தட்டு முதலியனவாதல் பயன்பட்டிருக்கலாம் . இருபேரன் 
பர்க்கு முரிய பரிகலன்கள் இரண்டு பீடங்களின்மீது 
சமமாக வைக்கப்பட்டன என்று தெரிகிறது . பரிகலன்கள் 
ஏரின் விளங்கத் திருத்திக் காலிரண்டிற் படியாலேற்று 
தலும் என்றது காண்க . உண்டபின் சந்தனக் கலவை 
வழங்குதலும் , பூமாலைகள் கொடுத்தலும் , வெற்றிலைப் 
பாக்கு அளித்தலும் , அக்காலத்து வழக்கங்களென்று 
தெரிகிறது . சந்தனத்திற் பனி நீரும் பச்சைக் கருப்பூரமுங் 
கலத்தலும் , தக்கோலம் ஏலம் இலவங்கம் சாதிக்காய் 
பச்சைக் கருப்பூரம் என்னும் ஐவகை மணப்பொருள்களை 
வெற்றிலைப் பாக்குடன் கலந்தளித்தலும் நெடு நாட்கு 
முன்னேயே இந்நாட்டு வழக்கமென்று தெரிகிறது . 
‘ கத்தூரிச் சாந்து என்பது இக்காலத்தில் நெற்றியிற் 
பொட்டிடப் பயன்படுங் கருநிறச்சாந்திற்கு இனமாயதோ 
வேறோ தெரியவில்லை . உண்டபின் திருநீறணியும் மரபு 
சேரமான் பெருமான் செய்கையால் இனிது விளங்கும் . 
இருபேரன்பரும் பாண்டிநாட்டிற்குச் செல்லுமுன் திருக் 
கோடிக் குமுகரைத் தொழுதனர் . அக்குழகர் குடிகளில் 
லாத தனியிடத்தே கோயில் கொண்டிருப்பதைக் கண்ட 
நமது நாயனாருக்கு அன்பு மேலீட்டினாலே இரக்கந்தோன் 
றிற்று . இறைவன்பால் இங்ஙனம் அடியார்க்குக் குழந்தை 
யன்பு தோன்றுதல் முற்றிய பேரன்பின் அறிகுறியாகும். 
பாண்டி நாட்டிலே தமிழ் மூவேந்தரும் நமது நாயனாரை 
வரவேற்கப் பெற்றது ஒரு பெருஞ் சிறப்பே . சோழ 
மன்னரும் பாண்டிய மன்னருந் தம்முட் பெண்கொடுத்தல் 


சேரமான் பெருமாள் நட்பு 


153 


கொள்ளல் முதலியன் அக்காலத்து நிகழ்ந்தனவென்று 
தெரிகிறது . 

சுந்தரமூர்த்திகள் காலத்துச் சோழ பாண்டியரது 
இயற்பெயரை ஆசிரியர் கூறிற்றிலர் . ஆதலால் அவர் 
இன்னாரென்று தெரிய இடமில்லை . திருக்குற்றாலம் 
திருநெல்வேலி முதலிய திருப்பதிகளுக்கு உரிய சுந்தர 
மூர்த்தி தேவாரம் இப்போது கிடைக்கப் பெறவில்லை. 
திருச்சுழியல் திருப்பதிகத்தின் ஏழவது திருப்பாடலிலே 
‘ குழகன் திருச்சுழியன் எனவும் , ஒன்பதாவது திருப் 
பாட்டிற் செண்டாடுதல் புரிந்தான் எனவும் மொழிந் 
தமையால் , இறைவன் அத்திருப்பதியிலே நாயனாருக்குக் 
கனவிலே செங்கையினிற் பொற்செண்டுந் திருமுடியிற் 
சுழியமும் உடையராய்த் தோன்றின னென்க . காளைப் 
பருவத்தினராய்த் தோன்றிக் கானப்பேர் தம்மூர் என்ற 
மையால் கானப்பேருக்குக் காளையார் கோயில் என்ற 
பெயர் ஏற்பட்டது போலும் ! திருவாரூருக்கு இருபேரன் 
பரும் மீண்டபின் பரவையார் அவர்களுக்குப் பெருவிருந் 
தியற்றிய காலை பரிகலமும் பாவாடை பகல்விளக்கும் 
உடனமைத்துத் திருவமுது செய்வித்தார் என்றமையால் , 
அக்காலத்திற் பரிகலத்தின் கீழ்ப்பரவிய ஆடை விரிப் 
பதும் , சிறப்பு மதிப்பின் பொருட்டுப் பகலில் விளக் 
கேற்றி வைத்தலும் வழக்கமென் றறிகிறோம் . இக் 
காலத்தில் டென்னிஸ் ( Tennis ) முதலிய நின்றெறியும் 
பந்து விளையாட்டுப்போல அக்காலத்து நிலைச்செண் 
டென்னும் ஓர் விளையாட்டும் , போலோ ( Polo ) முதலிய 
குதிரைப் பந்து விளையாட்டுப்போல அக்காலத்துப் பரிச் 
செண்டு என்னும் விளையாட்டும் வழக்கிலிருந்தன . இவ் 
விளையாட்டுக ளொருபுற மிருப்பத் தகர்ப்பாய்ச்சல் , 
வாரணப்போர் முதலியன பலர் பார்த்து மகிழும்படி 
அக்காலத்து நிகழ்ந்தன . இவற்றால் உயிர்கட்கு இறுதி 

615--11 


154 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


சென்று 


விளையவில்லைபோலும் ! உயிர்க்கு இன்னல் கூடாதென்ற 
கொள்கையுடைய நமது நாயனார் இவற்றைப் பார்க்க 
நேர்ந்தது அவரது ஊழ்வினையின் பயனேயா மெனினும் 

வற்றின் கண்ணுந் திருவருட் செயலினையே அவர் 
பார்த்து மகிழ்ந்திருப்பார் . களிறு , வாரணம் முதலியன 
தமது பெண்டுகளுடன் கூடிக் குலாவுவதைக்கண்ட் அப்ப 
மூர்த்திகள் சிவம் சத்தி என்னும் இரண்டின் புணர்ப் 
பினையே கண்டு மகிழ்ந்தமைபோலத் திருநாவலூர் 
மன்னர் இவற்றின் போரினைத் திருவருட் சத்தியின் 
ஒடுக்குந் தொழிலாகவே கண்டு களித்தனரென்க . 

திருநாவலூரர் செய்த விருந்தினை நுகர்ந்த சேரமான் 
பெருமாள் அவருக்குத் தாமும் பெருவிருந்தியற்றக் 
கருதுத லியல்பே . சேரமானைக் கண்டு கலந்தபின் அவர் 
அரண்மனைக்குச் 

பெருஞ் சிறப்புக்களை 
வன்றொண்டர் விழையாராகலின் , சேரமான் அவரை 
இரவும் பகலுந் தொழுது வேண்டிக்கொள்வாராயினர் . 
இருபெரு நண்பரும் மலைநாட்டுக்குச் செல்லும் வழியிலே 
திருவையாற்றில் நிகழ்ந்த அற்புதமானது மிகவும் வியத் 
தற்குரியது . இறைவன் மெய்யன்பர்க்கு 

அவர்கள் 
வேண்டியவாறே எக்காலத்துக்கும் 

அருள் செய்வா 
னென்பது இதனால் விளங்கும் . இங்கே என் றருள் புரியு 
மெம்பெருமான் என்றபடி , நாயனார் 

பாடியவுடன் 
இறைவன் ஓலமென்று அபயங் கொடுத்துப் , பசுவானது 
தன்கன்றைத் தன்பால் அழைத்துக் கொள்வது போல 
நாயனாரையும் அவரைச் சார்ந்தாரையுந் தன்பால் தழைத் 
துக் கொண்டான் . அடியவர் விரும்பின் ஐ.பூதகளும் 
அவர் சொல்வழி நிற்கும் . தண்ணீரானது பனிக்கட்டி 
யாக மாறியவிடத்து நிலம்போல வன்மையுடையதாகும் . 
நிலவுருண்டை யின் மேற்பகுதியிலுள்ள கடல் நீரானது 
இழுப்புச்சத்தியால் நிலத்தோடு 

நிலத்தோடு ஒருங்கியைந்து 


நில 


சேரமான் பெருமாள் ஈட்பு 


155 


கின்றது . 


வுருண்டை அந்தரத்திற் சுழலும்போதுஞ் சிந்தாதிருக் 

அந்தரத் தகிலகோடி தாழாமல் நிலைநிற்ப 
தும் திருவருட் சத்தியின் வலியினாலன்றோ ? திருவருட் 
சத்தியின் வலிமையால் நீர் திரண்டு நின்றது நிகழக்கூடிய 
தொன்றே . விவிலிய நூலிற் செங்கடலென்னு மிடத்தே 
இத்தகைய அற்புதம் நிகழ்ந்ததாகக் கூறப்பட்டது . 
நமது நாயனாருக்கு நெடுங் காலத்துக்குப்பின் இரட்டையர் 
என்னும் புலவர்கள் வேண்டுகோட் கிணங்கி இறைவன் 
ஆறுவிலகச் செய்ததாகக் கூறும் ஒரு கதை கேட்கப்படு 
கிறது . மருத்துவ நூல்வல்லார் ஒரு பச்சிலையின் உதவி 
யால் நீரினைத் திரட்டலாமென்பர் . 

சேர நாட்டிலே நதிகளிலே அவற்றின் இருகரையிலு 
மூள்ள மரங்களினின்று வீழும் பூக்கள் மிகுதியாக இருத் 
தல் கூடும் . மலை நாடாதலின் பூக்களும் மலைப்பண்டங் 
களும் ஆறுகளில் மிகுந்து செல்லுதல் இயற்கையே .. 
குறிஞ்சி நிலத்திற்குரிய வேங்கைப் பூக்கள் பொன் மலர் 
கள் போலத் தரையில் வீழ்ந்து கிடத்தலால் நிலங்களெங் 
கும் பொலஞ்சுடர் பூ என்றார் . 

சேர நாட்டிலே மலைவளங் காரணமாகச் சோற்று 
வளமும் நிலத்தின் பெருவிளைவின் பயனாக மிகுந்திருத்தல் 
கூடும் . 

உதியஞ் சேரலாதன் என்பவன் பாரதப்போரில் இரு 
தரத்தாருக்குஞ் சோறு வழங்கியதாகப் புறநானூற்றில் ஒரு 
பாட்டுத்தெரிக்கின்றது . பிற்காலத்திலும் பார்ப்பனருக்கு 
ஊட்டுப்புரை முதலியவற்றிற் பெருஞ்சோறு வழங் 
கினமை யாவருமறிந்ததே . மக்கள் குறைவாகவும் நெல் 
விளைவு வேண்டிய அளவிற்கு மிகுதியாகவும் இருப்பின் 
நிலத்தலைவர்கள் யாவர்க்குஞ் சோறு வழங்குதல் நிகழக் 
கூடியதொன்றே . சோழவள நாடு சோறுடைத்து என்றா 
லுஞ் சோறு வழங்கும் மரபு மலைநாட்டிற் சிறப்பாக 


156 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


நாடக 


அமைந்துள்ளதுபோலும் ! வேழமும் மலைநாட்டில் மிகுந் 
திருப்பதால் , பெரும்பான்மையு மஃதே ஊர்தியாகவும் 
பயன்பட்டது போலும் ! கொடுங்கோளூரின்கண் 
அரங்குகளும் மாடங்களுங் கோபுரங்களுங் குளிர்ந்த 
சாலைகளும் மிகக்கவினுற விளங்கினமையால் அது பெரிய 
தோர் அரசநகராகத் திகழ்ந்தது . பாடியாடும் பெண்டிர் 
மகரக்குழைகள் அணிந்திருந்தனர் . அஃது இப்பொழுது 
மலைநாட்டில் வழங்கும் 
வழங்கும் பெருந்தோடு 

போன்றதோ 
பிறிதோ விளங்கவில்லை . மாதர்கள் ஆடல்பாட லியற்று 
தல் ஒரு மதிப்புச் செயலாக அக்காலத்தில் நிகழ்ந்தது 
போலும் ! சேர மன்னரும் முதலில் நம்பியாரூரரைத் 
திருக்கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் . இறைவரைத் 
தொழுதே அவரை அரண்மனைக்கு யானைமேல் ஏற்றிச் 
சென்றார் . யாவருஞ் சுந்தரமூர்த்திகளின் பெருமையை 
உணர்தற் பொருட்டும் , தமக்குத் தலைவராகக் கொண்டு 
அவருக்குப் பணியியற்றுதலைத் தமக்குப் பெரும்பேறாகக் 
கொண்டமையாலும் , நாயனாரை யானை மீது முன் ஏற்றிச் 
சேரர் பெருமான் பின்னிருந்து சாமரம் வீசினரென்க. 
அருட்பெரு மன்ன ராகத் திகழ்ந்தமையாற் சேரமான் , சிங் 
காசனத்தில் வீற்றிருக்கச்செய்து அவருடைய திருவடி 

விளக்கினார் . சேரர்பெருமானைப் பேரன்பராகத் 
தாங் கருதினமையாலும் , இத்தகைய செயல்களுக்கு 
நாயனார் முதலில் இணங்காதிருந்தார் . பெருமாள் ஷேண்டு 
கோளை மறுக்க மாட்டாமையால் பின் இசைந்தனரென்க . 
திருவையாற்றில் 

விலகியபோதுஞ் சேரமான் 
பொருட்டே இறைவன் அவ்வற்புதத்தை நிகழ்த்தினா 
னென்று நமது நாயனார் அவருக்கு மொழிந்தமையாற் 
சேரமானது பெருமையை அவர் பாராட்டினரென்பது 
தெளிவு . உம்பர் நாதர் உமக்களித்ததன்சே என்றது 
காண்க . சேரமானுக்காகவே திருவையாற்றினுக்கு நாய 


களை 


சேரமான் பெருமாள் நட்பு 


157 


னார் சென்றது காண்க . சேர நாட்டில் நிகழ்ந்த விளை 
யாட்டுக்களில் யானைப்போரும் மற்போருஞ் சிறந்தன 
வாகும் . மருத நிலத்தில் யானைப்போர் நடப்பதற்கு 
இயைபில்லையாதலால் , சேவற்போர் தகர்ப்பாய்ச்சல் 
முதலியனவே ஆண்டு நிகழ்ந்தன . 

இறைவனைத் திருவாரூரின்கண்ணே வழிபடுதல் 
நாயனாருக்கு அளவுகடந்த உவகை தருவதாகும் . கண் 
ணினையிழந்துந் திருவொற்றியூரை விட்டுத் திருவாரூருக்கு 
விரைந்து சென்ற நாயனார் திருவாரூர் நினைவுவந்தபோது 
சேர நாட்டிற் றங்காரென்பது திண்ணம் . சேரமானைப் 
பிரியுங்காலை 
" என்னுயிருக் கின்னுயிராம் எழிலாரூர்ப் பெருமானை 

வன்நெஞ்சக் கள்வனேன் மறந்திரேன் " 
என்றது காண்க . 
திருவொற்றியூரிற் சங்கிலியாரைப் 

பிரிந்தது 
போலவே கொடுங்கோளூரிற் சேரமன்னரைப் பிரிந்து 
திருவாரூருக்கு நமது நாயனார் 

நாயனார் செல்வாராயினர் . திரு 
ஞானசம்பந்தர் பாண்டியமன்னரது பிரிவாற்றாமையைத் 
தீர்த்தற்கு அவரது அரசியற்கடமையை நினைவுறுத்தியது 
போல ஈண்டுஞ் சேரமான் பெருமாளுக்கு ஆட்சிக்கடனை 
நாயனார் நினைவுறுத்தினரென்க. இன்னருளா லரசளிப் 
பீர் நீர் இருப்பீர் என்றது காண்க . 

திருமுருகன் பூண்டிக்கருகே ஆறலைத்தல் ( வழி யலைத் 
தல் ) நிகழ்ந்தமை அரசர் பொருள் குடிகளுடையது ஆத 
லின் , அது நாயனார்க்கு வேண்டற்பால தன்றென்று நினை 
வுறுத்தற்கோ , அல்லது பொருட்சுமை கொண்டுசென்ற 
தொழிலாளிகள் ஊழ்வினை வலியால் ஆறலைக்கப்படுதற் 
குரிய இயைபிருந்தமையாலோ பிற எக்காரணத்தினாலோ 
என்பது விளங்கவில்லை . பண்டாரமென்னுஞ் சொல் 


158 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


நிதித்தொகுப்பு என்னும் பொருளில் இவ்வரலாற்றுப் 
பகுதிக்கண் வழங்கலாயிற்று . இறைவ னளிக்கும் பேரின் 
பத்தை மூல பண்டார மென்றார் மணிவாசகனர் . ஊழ்வினை 
யின் வலி திருவருளாற்றலின் முன் நிலைப்பதில்லை என்பது 
திருமுருகன் பூண்டிப் பெருமானைப் பாடிப் பறிக்கப்பட்ட 
பண்டார மனைத்தையும் நாயனார் மீட்பித்தமையால் 
இனிது விளங்கும் . 

* எத்துக்கிங் கிருந்தீர் என்றது தோழமையின் நயத் 
தைக் குறிப்பதாகும் . திருமுருகன் பூண்டிப் பதிகத்துள் 
* வடுக வேடுவர் என் றமையாற் 
என்றமையாற் கொங்கு 

கொங்கு நாட்டிற்கு 
வடபாலுள்ள தெலுங்க நாட்டிலிருந்து வடுகவேடுவர் 
கொங்கு நாட்டுச் சுரங்களில் வந்து ஆறலைத்தலை அக் 
காலத்து மேற்கொண்டிருந்தனரென்பது கருத 
முண்டு. 


ட 


க . 


வெள்ளையானைமேற் 
கயிலைக்குச் சென்றது 


வணங்கி 


சேர நாட்டிலிருந்து திருவாரூர்க்கு மீண்டபின் நமது 
நாயனார் வினைப்போகந் தொலைத்துச் சிவபோக முதிர்ச்சி 
யுற்றார் . ஒருநாள் சேரமானைக் காணுங் கருத்துடன் 
திருவாரூர்ப் பெருமானை 

விடைபெற்றுக் 
கொண்டு மலைநாட்டிற்குச் செல்லும் வழியில் மேலைக் 
கொங்கு நாட்டிலுள்ள திருப்புக்கொளியூர் சென்றடைந் 
தார் . அவ்வூரில் மறையோர் வாழும் மாடவீதி மருங்கு 
அவர் சென்றபொழுது ஒன்றுக்கொன்று எதிராயுள்ள 
இரண்டு வீடுகளில் ஒரு வீட்டில் மங்கல ஒலியும் மற் 
றொரு வீட்டில் அழுகையொலியுங் கேட்டன . அதற்கு 
ஏது யாதென வினாவியபோது • அவ்விரண்டு வீட்டி 
லிருந்த இருபுதல்வர் ஐந்தாவதாண்டில் குளிக்கச் சென்ற 
குளத்தில் , ஒருவனை முதலை விழுங்கிற்று ; மற்றவன் 
பிழைத்து மீண்டனன் : மீண்டவனுக்குப் 

பூணூற் 
சடங்கு நடைபெறுகின்றது ; பிள்ளையை இழந்த வீட்டி 
னர் அழுகையொலி எழுப்பினர் என்று விடையிறுக்கப் 
பட்டது . இதனைக் கேட்டு நாயனார் திருவுள்ளத்தி லிரக் 
கங்கொண்டிருந்தகாலை , பிள்ளையை இழந்த மறை 
யோனும் அவன் மனைவியும் வந்து தங்கள் துயரத்தை 
மறைத்துக்கொண்டு 

ஆளுடைய நம்பி 

திருவடிகளில் 
வீழ்ந்திறைஞ்சினர் . அப்போது திருநாவலூர் மன்னர் 
‘ புதல்வனை இழந்தீர் நீவிரோ என்று வினவ , அவர்கள் 
அச்செய்தி முன்னே நிகழ்ந்தொழிந்தது ; இப்போது எங் 
கள் அன்பு பழுதாகாமல் தாங்கள் எழுந்தருளப் பெற் 
றோம் என்று மறுமொழி பகர்ந்தனர் . அப்போது 
நாயனார் மைந்தனிழந்த துயரத்தையும் மறந்து என்பா 
லன்புவைத்த இவர்களது சிறுவனை முதலைவாயிலிருந்து 


1 . 


160 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மீட்பித்த பின்னரே , அவிநாசிப் பெருமான் கழல்பணி 
வேன் என்று எழுந்து , புதல்வனை முதலை விழுங்கிய 
பொய்கையை உசாவிச் சென்று , அதன் கரையில் நின்று 
திருப்பதிகம் அருளிச்செய்யத் தொடங்கினார் . உரைப்பா 
ருரை யுகந்து உள்க வல்லார் என்னுந் திருப்பாட்டு முடியு 
முன் சென்ற ஆண்டுகளும் நிரம்பிய பருவம் உடைய 
மைந்தனை அறக்கடவுள் முதலைவாயிலிட அஃது அவனைச் 
கரையிற் கொணர்ந்துமிழ்ந்தது . உடனே தாய் சென்று 
பிள்ளையை எடுத்துக்கொண்டுவந்து உயிரளித்த திரு 
வாளன் சேவடிக்கீழ் விடுத்தனள் . விசும்பில் விண்ணவர் 
கள் மலர்மாரி பொழிந்தனர் : மண்ணிலுள்ளோர் பெரு 
வியப் புற்றனர் . மறையோ ரெல்லாம் மேலாடையை 
விண்ணிலெறிந்து பெருமுழக்கஞ் செய்தனர் . மந்திர 
ஒலி மிக்கெழுந்தன . ஆளுடையநம்பி உயிர்ப்பித்த புதல் 
வனையு மழைத்துக்கொண்டு அவிநாசிப் பெருமானைப் 
பணிந்து பாடினர் . அச்சிறுவனுக்கு நூலணிமணம் நிகழ் 
வித்த பின்னர் , ஆளுடைய நம்பி மலைநாடடைந்து சிவ 
னாரது திருப்பதிகள் பலவற்றையுந் தொழுதனர் . அவர் 
வரவை அடியார் பலர் சேரமானுக்குத் தெரிவித்தனர் . 
மிகுந்த மகிழ்ச்சியோடு சேரமான் அவர்களுக்குக் காசுந் 
தூசுங் கலன்களும் வழங்கினார் . 

நாடெங்குங் கவினுறுவித்து நாயனார் வரவினை 
யாவரும் அறிந்து எதிர்கொள்ளும்படி முரசறைவித்தார் . 
சேரமன்னர் யானைமேற் சென்று வன்றொண்டரைக் 
கண்டவுடன் அவரது திருவடித்தாமரைகளில் வீழ்ந் 
திறைஞ்சி நெருங்கிக்கலந் தளவளாவித் திருவாரூர்ச் 
செல்வம் வினவி இன்புற்றார் . பின்னர் நாவலர் பெரு 
மானை வேழமிசை ஏற்றித் தாம் பின்னிருந்து அவருக்கு 
மேல் வெண் கொற்றக்குடை கவித்தார் . மிகுந்த கிளர்ச்சி 
யோடும் பெருஞ் சேனைகளோடும் அமைச்சரோடுந் திரு 


வெள்ளையானைமேற் கயிலைக்குச் சென்றது 


161 


பாச 


தனர் . 


நீற்றன்பர் குழாத்தோடும் இருபெருந்தோழரும் வஞ்சிமா 
நகரின் மணிவாயிலை அடைந்தனர் . பின்னர் எல்லாவகைச் 
சிறப்புக்களுடனும் நகரத்தார் எதிர்கொள்ள இருவரும் 
அரசமாளிகை யடைந்தபின் அரியணை மீதுள்ள மலரிருக் 
கையில் ஆளுடைய நம்பியை எழுந்தருள் வித்துச் சேர 
மான் பூசனைகள் புரிந்து பரிசனங்கட்கு மிகுந்த நிதியினை 
வழங்கினர் . இருபெருந் தோழரும் பரமர் திருப்பதிகள் 
பலவும் பணிந்தேத்தி அவண் வைகும் நாளிலே ஒருநாள் 
சேரமன்னர் நீராடச்சென்றிருந்தபோது , வன்றொண்டர் 
திருக்கயிலைக்கு மீளும் நாள் அணித்தாகக்கண்டு திருவஞ் 
சைக்களத்துத் திருக்கோயிலை வலங்கொண்டு 

இறை 
வரது பூங்கழலிணை போற்றித் * தலைக்குத் தலைமாலை 
என்னுந் தமிழ்மாலை சாத்தி இவ்வுலகினிற் 
வாழ்க்கையை அறுத்திட வேண்டுமென்று குறையிரந் 

கயிலைநாதர் வெள்ளானை மீது ஆளுடைய நம் 
பியை ஏற்றிக்கொண்டு வரும்படி அயன் முதலிய தேவர் 
கட்குக் கட்டளையிட்டார் . அங்ஙனமே அவர்கள் திரு 
வஞ்சைக்களத்துக்குச் சென்று திருக்கோயில்வாயிலில் 
நின்ற திருநாவலூரர்க்கு இறைவரது திருவருட் கட்ட 
ளையை அறிவித்தனர் . அவரும் அதனைப் பணிந்து ஏற் 
றுக்கொள்ளவே விண்ணவர் அவரை வெள்ளையானைமேல் 
ஏற்றி ஐவகை நாதமொலிப்ப வானவர் பூமழை பொழிய 
அழைத்துச் சென்றார்கள் . அப்போது தமது தோழராகிய 
சேரமன்னரை 

நாயனார் திருவுள்ளத்திற் கொண்டு 
சென்றார் . 

சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்திகளின் செயலை 
யறிந்தவுடனே பக்கத்தில் நின்றதொரு பரியினிலேறித் 
திருவஞ்சைக்களஞ் 

சென்று திருநாவலூர் 

மன்னர் 
வெள்ளையானையின் மீ தேறி விண்ணிற் செல்வதைக் 
கண்டு தாமேறிய குதிரையின் காதில் திருவைந்தெழுத் 


162 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


தினை முறைப்பட ஓதினர் . உ.டனே அப்புரவி வானி 
லெழுந்து சென்று சுந்தரமூர்த்திகள் ஏறிச்செல்லுங் 
களிற்றினை வலம்வந்து அதற்கு முன்னாகவே திருமலைத் 
திசை நோக்கிச் சென்றது . சேரமானது வீரர் பலர் 
விசும்பினிலே தமது தலைவன் மறைந்தவுடன் உடைவாளி 
னாலே தமது உடலினை வீழ்த்திவிட்டு வீரயாக்கை எடுத் 
துச் சேரமானது குதிரையின் முன் சென்றனர் . ஆளு 
டைய நம்பியும் இமையவர் குழாம் முன்செல்லத் தாம் 
யானை மீது சென்றகாலை , தானெனை முன்படைத்தா 
* னென்னுந் தமிழ்மாலை பாடினர் . பின்னர் யாவருங் 
திருக்கயிலை வாயிலை யடைந்தனர் . சேரமான் உட்செல் 
லத் தடைப்பட்டு வெளியே நின்றனர் . திருநாவலூரர் 
இறைவர் திருமுன்பு சென்று அவரால் உரிமைமொழி 
கூறப்பெற்றுப் பணிந்தெழுந்து , இறைவரது பெருங் 
கருணையை வியந்து பேரின்ப வெள்ளத்திற் றிளைத்தனர் . 
பின்னர் வன்றொண்டர் சேரமான் வெளியே நிற்பதை 
இறைவர்க்குத் தெரிவித்தனர் . உடனே இறைவர் திரு 
நந்தி வாயிலாகச் சேரமானை உள்ளே அழைப்பித்து 
அவர் வணக்கமேற்றுப் புன்முறுவலோடு , இங்கு நாம் 
அழையாமல் நீ எவ்வாறு வந்தனை என்று வினவினர் . 
அதற்கு அவர் நம்பியாரூரர் திருவடிகளைப் போற்றி 
அவர் யானைக்கு முன் வந்தேன் ? இங்கு வந்தபின் உம் 
முடைய பெருங் கருணை வெள்ளம் அடியனேனைத் திரு 
முன்பு கொணர்ந்தது என்று மொழிந்து , திருவுலா ஒன்று 
பாடியுள்ளேன் . அதனைத் திருச்செவி சாய்த்தருள்க 
என்று வேண்டினர் . இறைவன் அதனைக் கேட்டருளிய 
பின் ஆலால சுந்தரருடன் அவரையங் கணநாதர் தலைவ 
ராய்த் தங்கும்படி இறைவர் அருள் செய்தார் . 
யாருஞ் சங்கிலியாருங் கமலினியாராகவும் அநிந்திதையா 
ராகவும் முன்போல் உமையம்மையார்க்குத் திருத்தொண்டு 


பரவை 


வெள்ளையானைமேற் கயிலைக்குச் சென்றது 


163 : 


புரிவாராயினர் . நம்பியாரூரர் வழியில ருளிச்செய்த 
திருப்பதிகம் ஆழிவேந்தன் வாயிலாகத் திருவஞ்சைக்களத் 
திற் சேர்க்கப்பட்டது . சேரமான் பெருமானின் திருஞான 
உலா மாசாத்தனாரால் திருப்பிடவூர் வேதியர் சிலர்க்கு 
அளிக்கப்பட்டு , அவர் வாயிலாக இந்நிலவுலகில் வழங்குவ 
தாயிற்று. 

ஆராய்ச்சி 
ஆளுடையநம்பி இந்நிலவுலகிலே தோன்றியது பரவை 
யார் சங்கிலியார் என்னும் பெண்மணிகளோடு இல்லறம் 
நடாத்துதற் பொருட்டே யென்பது பெரிய புராணத்தால் 
இனிது விளங்கும் . இந்நிலவுலகில் அன்னோர் போகம் 
நுகர்ந்து ஒழித்தபின்னர் , அவாவற்று இடைவிடாது சிவ 
போகந் திளைக்கும் பெருநிலை எய்தினர் . 
“ இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னுந் 

துன்பத்துட் டுன்பங் கெடின் 
என்றவண்ணம் அவாவற்றவிடத்தே இடையறாத இன் 
பந் தலைப்படுமாதலின் , சிறிதவாவின் பொருட்டாக நமது 
நாயனாருக்கமைந்த வினைப்போகம் ஒழிந்தவுடன் இடை 
யறாது சிவபோகமே விளைவதாயிற்று . இதுபற்றியே “ முடிவி 
லாத சிவபோகம் முதிர்ந்து முறுகி வளர்ந்ததால் என்றார் ஆசிரியர் 
சேக்கிழார் - திருப்புக்கொளியூரில் முதலைவாய்ப் பிள்ளையை 
யழைத்தது , பெரியதோர் இரக்கத்தால் நிகழ்ந்த அருட் 
பெருஞ் செயலாகும் . இறைவன் சிவஞானிகள் வேண் 
டியதை வேண்டியவாறே ஈந்தருள்வன் . சிவஞானிகள் 
தம் பொருட்டு எதனையும் வேண்டார் . புகழ் நாட்டுங் 
கருத்துடன் அவர்கள் அற்புதங்கள் செய்வதில்லை . திரு 
வருள் வழிநின்று உயிர்கள் மாட்டு வைத்த பெருங்கருணை 
யினாலே அவர்கள் அற்புதச் செயல் நிகழ்த்துவர் . முத்தர் 
சித்தரென்ற இருதறத்தாருட் சிவஞானிகளென்பார் 


. 


164 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


முத்தர் . சித்தரினும் முத்தர் சிறந்தவர் என்பது தெளிவு . 
சித்தர் பெருந்தவங்கிடந்து பெறும் எண்வகைச் சித்திக 
ளுள் ஈசத்துவமென்னுஞ் சித்தி - பிரமன் முதலியோர் மாட் 
டுத் தன்னாணை செலுத்தி அவராற் பூசிக்கப்படுதல் ; 
பிரார்த்தி என்னுஞ் சித்தி மனத்தால் விழையப்பட்டன 
அனைத்தும் விழைந்தவாறே பெறுதல் ; இச் சித்துக்க 
ளுடையார்க்கு விண்ணவரை ஏவல் கொண்டு நினைத்ததை 
முடித்தல் கூடுமாயின் , எவ்வகைச் சித்தியையும் நினைத்த 
அளவிலே இறைவன்பாற் பெறவல்ல முத்தர்களுக்கு இய 
லாத தொன் றில்லை. நம்பியாரூரர் சீவன்முத்தராதலின் ,, 
ஈண்டுக் குறித்த அற்புதச் செயலை இறைவனருளால் 
நிகழ்த்துதல் இயலாததொன்றன்று . ஊழின் வலியுந் 
திருவருள்வழி நிற்பாரைத் தடைசெய்யவொண்ணாது . 
இறந்த மைந்தனை மீளப்பெறும் நல்வினையுடைமை 
பற்றியே அம்மைந்தனின் பெற்றோர்கள் நாயனாரைக் 
கண்டு வணங்கவும் அவருடைய இரக்கத்திற்கு உரிய 
ராகவும் பெற்றனர் . உடம்போடு உயிர் மாய்வதில்லை 
என்பதை அறிந்தவர்கள் உடம்பினை நீத்த உயிர் கடவுள் 
கட்டளைப்படி ஓரிடத்தில் இருத்தல்வேண்டும் என்று 
கொள்வர் . உலகிற்றோன்றும் பரு உடம்பிற்கு உள்ளீடா 
கச் சூக்கும தேகமென்னும் நுண்ணுடம்பு உயிருடன் 
பிரியாதிருக்குமென்பது இறந்த மக்கள் ஆவியைப்பற்றி 
ஆராய்ச்சி செய்யும் மேலைநாட்டுப் புலவரு மறிந்ததே . 
நுண்ணுடம்பே பிறிதோ ருடம்பெடுத்துப் பிறத்தற்கு 
மூலமாய தென்பது மறுபிறப்புக் கொள்கையுடையார் 
துணிபு . பூதங்களின் சேர்க்கையினாலே நுண்ணுடம்பு 
பருஉடம்பாய்ப் பரிணமிக்கும் ஆதலானும் , முனிகருப்பம் 
இராத் தங்காது என்பதற்கிணங்கப் பொதுவாகப் பத்து 
மாதத்தில் உருவெடுத்தற்குரியன சிறப்பான இயற்கைச் 
சத்திகளின் வலியால் மூன்றே முக்கால் நாழிகையில் உரு 


வெள்ளையானை மேற் கயிலைக்குச் சென்றது 


165 


வெடுத்தல் போலப் , பூதங்களின் சேர்க்கையால் இறை 
வன் ஆணையின் நிற்கும் அயன் பூத உடம்பினைப் படைத் 
தல் கூடுமாதலானும் , முதலை முதலிய எவ்வுயிரும் இறை 
வன் ஆணைக்குட்பட்டதாகலான் முதலை பிள்ளைக்கு ஊறு 
செய்யாது உமிழ்தல் கூடுமாதலானும் முதலைவாய்ப் 
பிள்ளையை அழைத்தல் நிகழ்ந்திருத்தற்பாலதென்றே 
இறைவன் பேரருட்டிறமும் 

பேரருட்டிறமும் அடியார் பெருமையும் 
உணர்ந்தவர்கள் கொள்ளுவரென்க . பெறலருந் திரு 
வருட் பேறுடையார் இறைவனைப்போலத் தாமும் ஐந் 
தொழிலியற்ற வல்லாரென்று சிலர் கருதுவர் . அது சித் 
தாந்த நூற்கருதன்று . உயிர்தான் சிவானுபவம் 
ஒன்றினுக்கும் உரித்தே என்றபடி திருவருட் பேறுடை 
யார் சிவபோகம் ஒன்றிற்கே உரிமையுடையார் . இறை 
வனை வேண்டியே எதனையும் நடத்துவர் என்பது சுந்தர 
மூர்த்திகள் காலனைப் பிள்ளை தரும்படி கட்டளையிடும் 
வண்ணம் இறைவனை வேண்டினமையாற் றெளியப் 
படும் . 
உரைப்பா ருரையுகந் துள்கவல் லார்தங்களுச்சியா 
யரைக்கா டரவா வாதியு மந்தமு மாயினாய் 
புரைக்காடு சோலைப் புக்கொளி யூரவி நாசியே 
கரைக்கான் முதலையைப் பிள்ளை தரச்சொல்லு காலனையே 

காண்க . மேலாடையைத் தலைக்குமேலே 
எறிந்து மகிழ்ச்சி காட்டுதல் அக்காலத்து வழக்கம் 
போலும் ! சேரமான் பெருமான் நட்புரிமை பாராட்டுந் 
திறத்தினை முரசறைவித்தலைக் கூறுமிடத்து ஆசிரியர் 
சேக்கிழார் மிக நயமாகப் புனைந்துரைத்தார் . 
. செய்வ தொன்று மறியாது 

சிந்தை மகிழ்ந்து களிகூர்ந்தே 
ஐய னணைந்தா னெனையாளு 

மண்ண லணைந்தா னாரூரிற் 


என்றது 


166 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


சைவ னணைந்தா னென்றுணையாக் 

தலைவ னணைந்தான் றரணியெலா 
முய்ய வணைந்தா னணைந்தானென் 

றோகை முரசஞ் சாற்றுவித்தார் . 
சுந்தரமூர்த்திகளும் சேரமானும் 

அளவளாவிய 
இயல்பினை முற்கூறியதுபோலவே ஈண்டுஞ் செவ்விதின் 
எடுத்தோதினர் . ஒன்றாந் தன்மையராய் முந்த எழுங் 
காதலிற் றொழுது முயங்கி என்றது காண்க . இருநண்பர் 
கண்டபோது ஒருவரை யொருவர் ஊர் நலம் உசாவுவ 
தைச் செல்வம் வினவுதல் என்பது அக்காலத்து வழக் 
குப்போலும் ! முதலிற் சுந்தரமூர்த்திகள் சேரநாட்டிற்கு 
வந்தபோது யானை மீது அவருக்குப் பின்னிருந்து கவரி 
இரட்டியதுபோல , இரண்டாவது முறை அவர் வந்த 
போது மதிவெண்குடை கவித்தார் . உடல் பொருள் 
ஆவி மூன்றும் ஆசிரியன் பால் ஒப்புவித்தல் போல நண்பி 
னால் உடலையும் உயிரையும் நாயனார்பால் ஒப்புவித்த சேர 
மான் , பொருளாகிய அரசையும் அவர்பால் ஒப்புவித்தன 
ரென்க. சுந்தர மூர்த்திகள் தமிழிலே இறைவனைப் பாடி 
னமையால் , தமிழின் பெருமாள் என்ற பெயர் இவருக் 
கமைந்தது . சேரநகராகிய கொடுங்கோளூரை ஆசிரியர் 
சேக்கிழார் வஞ்சி என்றார் . வஞ்சிமணி வாயிலையடைந் 
தா ரென்றது காண்க . நமது நாயனார் திருவஞ்சைக்களத் 
திருக்கோயிலுக்குப்போய் இவ்வுலக வாழ்க்கையை விட 
வேண்டுமென்று பாடச்சென்ற காலத்தே சேரமான் 
உடன் செல்ல இயலாமைக்கு ஏது , சுந்தரமூர்த்திக்குப் பின் 
சேரமான் கடவுள் திருமுன்பு செல்லுதற்குரிய பான்மை 
யிருந்தமையே என்க . சுந்தரமூர்த்திகளும் திருக்கோயில் 
சென்று குறையிரந்த அப்பொழுதே இறைவன் தம்மை 
அழைத்தற் பொருட்டு வெள்ளானையை 

அனுப்புவ 
னென்று எதிர்பார்த்திலர்போலும் ! காதல் மிகுந்தவுடன் 


வெள்ளையானைமேற் கயிலைக்குச் சென்றது 167 
பிறரொருவரையுங் கீருதாது காதற் கிழத்திபாற் செல் 
லுங் காமுகன் போல அவாமேலீட்டினாலே இறைவனை 
வழிபடத் தாம் திருவஞ்சைக்களத்துக்கு எழுந்தருளினர் . 
சேரமான் நீராடிவரும்வரை காலந்தாழ்த்திலர் . இறைவன் 
அனுப்பிய வெள்ளானை மீது ஏறிச் செல்லுங்காலை , சேர 
மான் பெருமாளை மனத்துள் நினைத்தனர் . அதனாற் சேர 
மானுங் கயிலைக்கு வரப்பெற்றனர் . 
போற்றி வானவர் பூமழை பொழிந்திடப் 

போதுவா ருயிரெல்லாஞ் 
சாற்று மாற்றங்க ளுணர்பெறுந் துணைவரை 

மனத்தினிற் கொடுசார்ந்தார் 
என்றது காண்க . வெள்ளானை யை ஓங்கார ( பிரணவரத ) 
மென்று மறைகள் கூறுகின்றன . அமிர்தநாத உபநிடதத்திற் 
பேரறிவாளர் ஓங்கார ரதத்திலேறித் திருமாலைச் சாரதி 
யாகக் கொண்டு பிரமலோக மெனப்படுஞ் சிவலோகத்தை 
அடையும்பொருட்டு உருத்திரனை ஆராதிக்குங் கருத் 
துடையவர் என்று உரைத்தமை இதனை வலியுறுத்தும் . 
சிவரகசியத்துள் தவயோகமுடைய ஒருவன் உடலை விடுத்த 
பின் கண்ணுதலார் விமானம்விட அதனிலேறிப் பிரமன் 
விண்டு முதலிய தேவர்கள் புடைசூழச் சென்றானென்று 
கூறப்பட்டது . தென்னாசிரியக் குருபரம்பரை என்னும் 

நூலுள் , " முத்தனாய்ப் போகுமவனை 
ஸ்ரீவைகுண்டநாதன் எதிர்கொள்ளுமாப்போல " 
துங் காண்க . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளானை மீ 
தேறிச் செல்லும்போது பாடிய நொடித்தான் மலைத் 
திருப்பதிகத்தில் “ இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு 
தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள வென்னை மத்த யானை 
யருள் புரிந்து ” என்று அருளிச் செய்தமை மேற்கூறிய 
வற்றை வற்புறுத்துதல் காண்க . அத்திருப்பதிகத்தில் 
ஊனுடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை 


வைணவ 


என்ற 


உத்த 


168 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மனே என்றமையால் நிலவுலகில் எடுத்த உடம்பினைக் 
கயிலையி லிருத்தற்குரிய திருமேனியாக இறைவன் மாற்றி 
யருளினன் என்றறிகின்றோம் . நாயனாரது திருமேனி 
செம்மையுற்றதேயன்றி நிலவுலகிற் கழன்றொழியவில்லை . 
இதனால் அவர்க்கு இறப்பில்லை என்பது தெளிவு . 

சுந்தரமூர்த்தி நாயனார் சென்ற கயிலை எவ்விடத்தது 
என்பது தெளிவாக விளங்கவில்லை . அதனைச் சிவலோகம் 
என்பாருமுளர் . மேற்கூறிய உபநிடதத்தில் ஓங்கார 
ரதத்தில் ஏறிச் சிவலோகத்திற்கு அறிஞர் செல்வர் 
என்றது காண்க . சிவலோகமானது அயனுலகத்திற்கும் 
அரி உலகத்திற்கும் அப்பால் உள்ளதென்று சைவ நூல் 
கள் கூறுகின்றன . இந்திரன் அயன் மால் முதலிய 
தேவர்கள் வைகும் உலகங்கட்கு அப்பாற்பட்ட இடத் 
திற்குச் செல்வோரை அத்தேவர்கள் எதிர்கொண்டு 
போற்றுதல் பொருத்தமான தொன்றே . சிவலோகத்தில் 
இறைவன் அம்மையோடு வீற்றிருப்பனென்றும் , அங்கே 
கணநாதர்கள் இருப்பதாகவுஞ் சிவதருமோத்தரங் கூறு 

வேதகியுடனும் வீற்றிருப்பன் 
வினைப்பயனை விளைக்கவேதான் " “ கணநாதர் வரதனுக்கு 
குணதிசைச் சன்னிதியின் வாய்த்தார் என்றது காண்க . 
சிவலோகத்தை ஒருசாரார் கயிலை என்று கூற , மற்றொரு 
சாரார் அஃது 
அஃது இமயமலைக்கு 

இமயமலைக்கு வடபால் நுட்பமாய்ப் 
பிறராற் காணப்படாததாய் உள்ள வெள்ளிமலை என்பர் . 
வெள்ளிமலையிற் சிவலோகத்திற்போல இந்திரன் முதலிய 
தேவர்கள் வழிபடும் பொருட்டு இறைவன் உமையம்மை 
யோடு வீற்றிருப்பதாகப் புராணங் கூறும் . 

அக்கயிலை மலையானது கீழேயுள்ள உலகங்களனைத் 
தையுங் கடந்து கீழ்ச்சென்றும் மேலேயுள்ள உலகங்க 
ளனைத்தையுங் கடந்து மேற்சென்றும் அண்டத்தின் 
அடியையும் முடியையும் பொருந்திப் பெரியதொரு தூண் 


கின்றது . 


வித்தக 


வெள்ளையானைமேற் கயிலைக்குச் சென்றது 


169 


கூறு 


கின்றது . 


என்ற 


வடிவமாக நிற்பதென்றும் , மேரு முதலிய பெருவரைகள் 
அதனைச் சூழ்ந்துள்ளன என்றுங் கந்தபுராணங் 

அம்மலையின் உச்சியிற் செம்பொற் கோயி 
லொன்று 

இறைவர்க்கமைந்துள்ள தாகவும் அதன்கண் 
ணுள்ள திருவோலக்க மண்டபத்தில் உமையொருபாகர் 
வீற்றிருப்பதாகவுங் கேட்கப்படுகின்றது . கயிலையைப் 
பற்றிக் கந்தபுராணங் கூறும் வரலாறு சிவதருமோத்தரத்திற் 
சிவலோகத்தைப்பற்றிக் கூறும் வரலாற்றோடு மிகுதியும் 
ஒத்திருக்கின்றது . சிவலோகத்தை 

உருத்திரலோக 
மென்பர் . அதற்கியையவே நொடித்தான்மலை 
விடத்து நொடித்தான் என்பது அழித்தான் என்று 
பொருள்பட்டு உருத்திர மூர்த்தியை உணர்த்துதல் 
காண்க . 

இமயமலையின்கண் ணுள்ள கயிலைப்பதியானது 
திருஞானசம்பந்தர் முதலியோராற் பாடப்பெற்றுள்ளது . 

நிலவுலகத்திலுள்ள திருப்பதிகளில் ஒன்றாகவே 
கருதப்படுகின்றது . 

நொடித்தான் மலைப் பதிகத்தின் இறுதிப்பாட்டினில் , 
“ ஏழிசையின் றமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் 

ஆழிகடலரையா அஞ்சையப்பர்க் கறிவிப்பதே 
என்று நமது நாயனார் அருளிச்செய்திருப்பதால் நமது 
நாயனாரே கடற்றெய்வமாகிய வருணன் வாயிலாகத் திரு 
வஞ்சைக்களத்திற்கு நொடித்தான் மலைத் திருப்பதி 
கத்தை அனுப்பியதாகத் தெரிகின்றோம் . சேரமான் 
பெருமாள் திருவைந்தெழுத்தின் பேராற்றலினாலே நிலத்தி 
னின்று தமது பரியை விண்ணிற் பாய்ந்து கயிலைவரை 
செல்லுமா றியற்றினர் என்பது பெரியதொரு வியப்பாகத் 
தோன்றும் . திருவைந் தெழுத்தின் உண்மையை உணர்ந்து 
புல் பிறவிகளிலும் விதிப்படி எண்ணிப் பெருந்திறல் 
வாய்ந்தவர் சேரமான் பெருமாளாதலின் , அவர் அம் 

615--12 


170 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


மந்திரத்தை ஓதியவுடன் அதற்குயிராகிய சிவசத்தியே 
அவரது பரியினை 

விண்மிசைக் கொண்டுய்த்ததாகும் . 
மந்திர மூலங்கள் சுத்த வித்தையிலெழுவதாலும் , அவை 
களே கீழுள்ள தத்துவங்களின் பொருள்களை இயக்குவன 
ஆனதாலும் மந்திரங்களின் வலியால் 

பொருள்களை 
இயக்குதல் கூடுமென்பது தத்துவ நூலுணர்ந்தார் 
கொள்கை. மந்திரமென்பது நினைப்பவனைக் காப்ப 
தென்று பொருள் படுமென்க . எத்தெய்வத்தையும் அதற் 
குரிய மந்திரத்தை ஓதி வழிபடின் அத்தெய்வமானது வழி 
பட்டவருக்குத் துணையாய்த் தன் ஆற்றலைப் பயன் 
படுத்தும் . எல்லா மந்திரங்கட்கும் அடிப்படையாகிய 
சிவமூல மந்திரப் பயிற்சியிற் கைதேர்ந்த பெருமக்கள் 
அதனைக் கூறிய அளவிலே , அம்மந்திரத்திற்கு உரிமை 
பூண்ட சிவபரம் பொருளே தனது அருளாற்றலால் 
அவர்கள் விழைந்ததை முற்றுவிக்கும் என்று தெளிக . 

‘ செல்லல் கெடச் சிவமுத்தி காட்டுவ 
என்ற தேவாரமும் அது . சேரமான் விசும்பினிற் சென்று 
மறைந்தவுடன் அவர் தம் படைவீரர் உயிர்நீத்து வீர 
யாக்கையை மேற்கொண்டமை அவர்களுடைய கோப் 
பற்றின் பெருக்கினை வலியுறுத்தும் . இறக்கும்போது 
நினைத்த நிலையை உயிரடையும் என்ற கொள்கைக் 
கிணங்க அப்படைவீரர் இறந்தவுடன் சேரமான்பாற் 
சென்று சேவக மேற்றனர் . 


உறினுயி ரஞ்சா மறவ ரிறைவன் 
செறினுஞ்சீர் குன்ற லிலர் ” 


என்றபடி உயிரிழத்தற்கு அஞ்சாது தலைவன் தம்மை 
வேண்டாவிடத்துந் தம்முடைய வீரங்குன்றாது இறக்கும் 
படைவீரரே அரசர்க்கு இணையற்ற 

துணையாவர் . 
அத்தகைய சிறப்புடையோர் நிலவுலகத்திற் றிகழ்ந் 


வெள்ளையானைமேற் கயிலைக்குச் சென்றது 


171 


தமைக்குச் சேரமான் வீரரே சான்றாவர் . சேரனுக்குச் 
சுந்தரமூர்த்திகளைத் தனிப்பெருந் தோழமை 

பூண்ட 
ஞானாசாரியராக இறைவன் அமைத்தமையால் , அவர் 
வாயிலாகவே சேரமானை ஆட்கொள்ளக் கருதிப்போலும் 
அவரைத் திருமணி வாயிலின் புறத்தே தடையுற்று 
நிற்கப் பணித்தனரென்க . 

" இங்கு நாமழையாமை நீ யெய்தியதென் " 
என்ற வினாவிற்குச் சேரமன்னர் , 


* அடியனேன் ஆரூரர் கழல்போற்றிப் புரசை யானைமுன் 

சேவித்து வந்தனன் 
என்று விடைபகர்ந்ததும் இதனை வற்புறுத்தும் . வானிற் 
சென்று கயிலையடைவதற்குத் திருவைந் தெழுத்தினை ஓதி 
யதுபோல இறைவர் திருமுன்பெய்துதற்கு ‘ ஞான உலா ப் 
பாடியருளினர் போலும் . கணநாத ரென்பார் சிவசாரூப 
முடையார் என்பது 
“ சுத்தவொளிப் படிகமயந் துளங்குமிளம் 

பிறைவிளங்கச் சூடிச் சூடு 
மத்தமலர்ச் சடைமுடியர் வரமுடையர் 

திரிநயனம் வாய்த்து ளார்தங் 
கைத்தலங்க ளொருநான்கிற் கனன்மழுவுக் 

திரிசிகையுங் கதையும் வாளும் 
வைத்துடைய கணநாதர் வரதனுக்குக் குணதிசைச்சந் 

நிதியின் வாய்த்தார் " 
என்னுஞ் சிவதருமோத்தரச் செய்யுளால் இனிது விளங்கும் . 
சிவசாரூபம் யோகிகள் பெறும் பேறு . யோக ஞானத்தில் 
தலை நின்றமையால் க்ணநாதர் தலைவராய் அவர் திகழ்க் 
தனர் . நம்பியாரூரர் நிலவுலகிற் புகுந்து இறைவனால் 
ஆட்கொள்ளப்பட்டபின் ஞானம் பெற்றுச் சீவன் முத்தி 
நிலை யடைந்தனர் . கணநாதர் தலைவராய் நின்றே அந் 


172 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


நிலையை அடைதற்குரியார் , 

சிறியதோர் வழுவினால் 
ஞாலத்திடை தோன்றினர் . தோன்றிய காரணமுற்றுப் 
பெற்றபின் அவர் தமது பழைய அதிகார நிலையினை 
அடைந்தனர் . அந்நிலையிலிருந்து அவர் பரமுத்தி யடைதற் 
குரியாரென்பது சைவ நூற் கருத்து . அவரை ஆசிரியராகக் 
கொண்டு ஞானம் பெற்றமையால் சேரமான் பெருமாளும் 
உயர்நிலை யடைந்தனர் . 

பூதங்கள் கணநாதர் சொல்வழி நிற்குந் தொண்ட 
ராவர் . சாத்தர் என்னுங் கடவுள் பூதநாதர் எனப்படுவர் . 
அவர் கைலாயத்துச்சென்று கணநாதர் சொல்வழி நிற்கும் 
இயல்புடையாரென்பது அறிவு நூற் கருத்து . பூதநாத 
ரைக் குலதெய்வமாக அந்தணரும் பிறருங் கொள்ளுதல் 
வெளிப்படை . அறுபான் மும்மை நாயன்மார்களுள் பெரு 
மிழலைக் குறும்பரென்பார் மிழலைநாட்டுக் குறுநில மன்ன 
ராய்த் திகழ்ந்து ஆளுடைய நம்பியையே மனமொழி 
மெய்களால் வணங்கி எண்வகைச் சித்திகளும் பெற்றுச் 
சுந்தரமூர்த்திகள் கயிலாயத்திற்குச் செல்லும் நாளினை 
யோகத்தினா லறிந்து யோக முயற்சியாற் கபாலத்தின் 
மூலம் திறக்கப் பெற்றுக் கயிலை சேர்ந்தனர் . 
பெருமிழலைக் குறும்பரெனும் பரம யோகி 

பெரிதுவந்துன் திருவடித்தா மரையைப் போற்றி 
விரைமலர் தூய் வந்தனை செய் கின்றா னென்றால் 

விளங்கிழையா ரிருவரொடு முயங்க லாமோ 
உரைமதிநின் றனை வெறுப்ப தென் கொ னின்னை 

யுடையானுக் கடுத்தசெய லுனக்கு மாயிற் 
சுரர்முனிவர் பரவலுறும் பெருஞ்சீர்த் தொண்டத் 
தொகைசெய்தோ யறமுதனால் வகைசெய் தோயே . 

( நால்வர் நான்மணிமாலை , ஙக ) 
சுந்தரமூர்த்திகளைத் திருத்தொண்டத் தொகை பாடும் 
வண்ணங் குறிப்பாகத் தூண்டிய நாயனார் விறன்மிண்ட 


வெள்ளையானைமேற் கயிலைக்குச் சென்றது 


173 


நாயனார் என்பவர் . அவர் மலைநாட்டிற் செங்குன்றூரில் 
வெளாண் மரபில் தோன்றினவர் . அவர் திருவாரூரிற் 
சென்று தேவாசிரியன் மண்டபத்திற் சிவனடியாரோ 
டிருக்கும்பொழுது சிவனடியாரை 

வெளிப்படையாக 
வணங்காது சென்ற சுந்தரமூர்த்திகள் திருக்கூட்டத் 
திற்குப் புறம்பு என்றும் , வன்றொண்டர்க் கருள் செய்யும் 
இறைவனும் புறம்பு என்றுஞ் சொல்லித் திருத்தொண் 
டத்தொகை பாடப் பெற்றபின் பெருமகிழ்வுற்றார் . 

சோமாசிமாற நாயனாரும் ஆளுடைய நம்பியைத் 
தொழுது சிறப்படைந்தவராவர் . அவர் செய்த பெரு 
வேள் விக்குச் சிவபெருமான் வரவிசைந்தமை திருநாவ 
லுரர் வேண்டுகோளுக் கிரங்கியே யாமென்ப . 

( சோமாசிமாற நாயனார் புராணம் ரு -ம் பாட்டிலே ) 
வன்றொண்டர் பாதந் தொழுதொன்று சிறப்பு வாய்ப்ப 

என்றுந் நிலவுஞ் சிவலோகத்தி லின்ப முற்றார் 
என்றது காண்க . 


கக . தேவார ஆராய்ச்சி 
திருநாவலூரர் வரலாற்றுட் போந்த பல குறிப்புக் 
களுக்கு அவர் தேவாரப் பதிகங்களிலே அகச் சான்றுகள் 
கிடைக்கின்றன . திருத்தொண்டத் தொகையுட் கக - ம் 
பாட்டிற் சடையன் இசைஞானி காதலன் என்றும் , 
திருவதிகை வீரட்டானப்பதிகம் 0 - ம் பாட்டில் இசை 
ஞானிசிறுவ னென்றுங் கூறினமையால் , அவரது 
தந்தையார் சடையன ரென்றும் , தாயார் இசைஞானியாரென் 
றும் புலனாகின்றது . திருநாவலூர்ப் பதிகத்தின் இறுதிப் 
பாட்டில் , நாதனுக்கூர் நமக்கூர் நரசிங்க முனையரையன் 
ஆதரித்தீசனுக் காட்செயுமூர் என்ற விடத்துத் தம்மை 
விருப்புடன் வளர்த்த நரசிங்கமுனையரையர் செய்தி பகர்ந் 
தமை காண்க . வாழ்ந்து போதீ ரென்ற திருவாரூர்ப்பதி 
கத்தின் அ - ம் பாட்டில் , இழியாக்குலத்திற் பிறந்தோம் 
என்று தம் மரபியல்பு கூறினர் . பிறவிடங்களிலும் தமது 
மரபு குறித்தல் உற்றுநோக்குக . திருமுருகன் பூண்டித் 
திருப்பதிகத்தின் கடைக்காப்புப் பாட்டினிற் சிந்தையிற் 
சிவதொண்டன் என்றமையாற் 

சிவத் தொண்டிற் 
குரிமையுடைமை குறித்தவாறு காண்க . ஆரூரனென்று 
திருத்தொண்டத் தொகையிலும் பிற பதிகங்களிலுந் 
தமது பெயரை விளக்கினமையோடு ஊரனென்றும் நம்பி 
யென்றும் பல பதிகங்களிற் றம் பெயர் குறித்தனர் . 
திருநாவலூர்க்கோன் என்ற விடத்து நாயனார் திருப்பதி 
குறிக்கப்பட்டது . 
" தன்மையினா லடியேனைத் தாமாட்கொண்ட 

நாட்சபைமுன் 
வன்மைகள் பேசிட வன்றொண்ட 

னென்பதோர் வாழ்வுதந்தார் ” 
என்னுந் திருநாவலூர்ப் பதிகத்தின் உ - ம் பாட்டில் 
* வன்றொண்ட ரென்ற பெயர்க்காரண முரைத்தார் . 


தேவார ஆராய்ச்சி . 


175 


* வெண்ணெய் நல்லூரில் வந்தெனை யாளுங்கொண்ட 
என்ற சொற்றொடர் அப்பதிகத்திற் பல பாட்டுக்களில் 
வந்துள்ளது . அதன் ய - ம் பாட்டில் 
அடக்கங்கொண் டாவணங் காட்டி நல் 

வெண்ணெயூ ராளுங்கொண்டார் 
என்றும் , திருக்கோலக்காத் திருப்பதிகத்தின் ரு -ம் பாட் 
டில் , 


" அன்று வந்தெனை யகலிடத் தவர்மு 

னாள தாகவென் றாவணங் காட்டி 
நின்று வெண்ணெய்நல் லூர்மிசை யொளித்த " 


. 


என்றும் , திருநள்ளாற்றுப் பதிகம் சா - ம் பாட்டில் 


" வெண்ணெய்நல் லூரி 
லற்புதப்பழ வாவணங் காட்டி யடிய னாவென்னை யாளது 

கொண்ட நற்ப தத்தை 


என்றும் வருவனவற்றால் , தம்மை ஓலை காட்டி யாண் 
டமை அறிவித்தவாறாம் . இத்திருப்பதிகத்தின் அ - ம் பாட் 
டில் , 

“ அடியேற் கெளிவந்த 
தூதனைத் தன்னைத் தோழமை யருளித் 
தொண்டனேன் செய்த துரிசுகள் பொறுக்கு 


நாதனை ) 


என்ற விடத்து இறைவன் தமக்குத் தோழனாய்த் தூது 
சென்றமை குறிக்கப்பட்டது . கோட்புலி நாயனாரின் புதல்வி 
யரைத் தமக்குப் புதல்வியாகக் கருதினமை இதன் ய - ம் 
பாட்டிற் ‘ சிங்கடிதந்தை • வனப்பகையப்பன் 
வன்றொண்டன் என்றும் , திருப்பனையூர்ப் பதிகத்தின் 
இறுதியில் வனப்பகை யவளப்பன் வன்றொண்டன் 


ஊரன் 


176 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


என்றும் , திருநாட்டியத்தான்குடிப் பதிக விறுதியிற் 
* கோட்புலி சென்னி சிங்கடியப்பன் என்றும் விதந் 
தமையாற் றெளியப்படும் . இறைவன் தமக்குத் தோழ 
னாய்ப் பரவையாரையுஞ் சங்கிலியாரையுந் தமக்கு மணம் 
புரிவித்ததைப் பத்திமையும் அடிமையையும் என்னுந் 
திருவாரூர்ப்பதிகத்தில் , என்னுடைய தோழனுமாய் 
மாழையொண்கண் பரவையைத் தந்தாண்டானை யென் 
றும் , சங்கிலியோடெனைப் புணர்த்த தத்துவனை யென் 
றும் முறையே , கக - ம் பாட்டுக்களால் விளக்கி யருளி 
னர் . திருவாமாத்தூர்ப் பதிகத்து ச - ம் பாட்டினிற் 
* சங்கிலிமென்றோள் ஆர்ந்தனன் என்றும் , திருக்கோடிக் 
குழகர் திருப்பதிகத்தின் உ - ம் பாட்டிற் ‘ பின்றான் 
பரவைக் குபகாரஞ் செய்தாயோ என்றும் வருவன 
இருபெண்டிர் மணத்தை வற்புறுத்தும் . சங்கிலியாரின் 
பொருட்டுத் திருவொற்றியூர்ப் பெருமான் தமது திருக் 
கண் கொண்டதை வடதிருமுல்லைவாயிற் பதிகத்து கூ - ம் 
பாட்டினில் , 
தண்பொழி லொற்றி மாநக ருடையாய் 

சங்கிலிக் காவென்கண் கொண்ட பண்ப 
என்ற விடத்துக் குறித்தருளினர் . 

“ பழியதனைப் பாராதே 
படலமென்கண் மறைப்பித்தாய் 
என்று திருவெண்பாக்கப் 

பதிகத்து முதற்பாட்டிற் 
கூறுவது மது . இதன் கூ - ம் பாட்டில் மகிழடிக்கீழ்ச் 
சூளுரைத்தமை கூறப்பட்டது . 


பொன்னவிலுங் கொன்றையினாய் போய்மகிழ்க்கீ ழிருவென்று 
சொன்னவெனைக் காணாமே சூளுறவு மகிழ்க்கீழே 
யென்னவல்ல பெருமானே யிங்கிருந்தா யோவென்ன 
வொன்னலரைக் கண்டாற்போ லுளோம்போகீ ரென்றானே 


தேவார ஆராய்ச்சி , 


177 


இறைவன்பால் தான் ஊன்றுகோல் கேட்டதும் அவர் 
அஃதருளியதும் பின் வரும் அடிகளால் விளங்கும் . - 
ஊன்று கோலெனக் காவதொன் றருளாய் 

( திருவொற்றியூர் , துயர் நீங்கவோதிய பதிகம் , ச ) 
ஊன்றுவதோர் கோலருளி யுளோம்போகீ ரென்றானே 

(திருவெண்பாக்கத் திருப்பதிகம் , ய ) 
கண்கொண்டது மாத்திரமல்லாமல் , கடவுள் நமது நாயனா 
ருக்கு நோயையுங் கொடுத்தனரென்பது 
- " கண்ணி லேனுடம் பில்லடு நோயாற் 
கருத்த ழிந்துனக் கேபொறை யானேன் ” 

( திருவாவடுதுறை , அஞ்சலென்றருளாயென்ற பதிகம் , 2 ) 
என்பதாலுணர்க. 

இறைவன் தமக்குப் பிறப்பிறப்புக்களை ஒழித்தருளி 
என்றும் அவனை மறவாத நன்னெறி உதவினானென்ப 
தைப் பின்வரும் அடிகளில் தெரிவித்துள்ளார் . 

சாதலும் பிறத்தலும் தீவிர்த்தெனை வகுத்துத் 
தன்னரு டந்தவென் றலைவனை " (திருக்கழுமலம் , க ) 

“ மறவா மனம் பெற்றேன் 
பிழைத்தொரு காலினிப் போய்ப்பிற வாமைப் 
பெருமை பெற்றேன் ” 

( திருக்கழுமலம் , ச ) 
• இருந்து நின்றுங் கிடந்து மும்மை யிகழா தேத்துவோம் 

( திருவாரூர் , வாழ்ந்துபோதீரென்ற திருப்பதிகம் , 0 ) 
‘ மேலைநோய் இம்மையே வீடுவித் தானை 
‘ எற்றான் மறக்கே னெழுமைக்குமெம் பெருமானையே 

(திருப்புக்கொளியூரவிநாசி , க ) 
4 மேவியவெந் நரகத்தி லழுந்தாமை நமக்கு 
மெய்ந்நெறியைத் தான்காட்டும் வேதமுத லானை ” 

( திருக்கானாட்டுமுள்ளூர் , ய ) 


178 சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 
இவ்வடிகளால் , திருநாவலூரர் என்றும் இறைவனையே 
மறவா தேத்தினரென்பது தெளிவு . 
ஒருத்தனை யல்லதிங் காரையு முணரேன் 

(திருக்கழுமலம் , க ) 
‘ மெய்ப்பொரு ளன்றி யுணரேன் 

( திருவாரூர் , கரையுங்கடலும் , அ ) 
* அங்கையான் கழலடி யன்றிமற் றறியான் 

( திருத்துருத்தி , 0 ) 
‘ வழுக்கி வீழினுந் திருப்பெய ரல்லால் 

மற்றுநா னறியேன் ( திருவொற்றி , துயர் நீங்க , க ) 
என்ற அடிகள் மேற்கூறியதை வற்புறுத்தும் . 

இறைவன் தன்னை யாட்கொள்ளுகின்ற முறையை 
அவனை வழிபடாதா ருணரமாட்டா ரென்பார் , நம்மை 
யாள்கின்ற தன்மையை யோரார் என்றார் . கயிலைநாதன் 
தம்மைத் தடுத்தாட் கொண்டதைக் குறிப்பாலுணர்த்து 
வார் , 
“ இங்ஙனம்வந் திடர்ப்பிறவிப் பிறந்தயர்வே னயராமே 
யங்ஙனம்வந் தெனையாண்ட வருமருந்தெ னாரமுதை ” 

( திருவாரூர் , ‘பத்திமையும் , ச ) . 
என்றார் . இறைவன் விண்ணவர் அறியாநெறியினைத் 
தமக்குணர்த்தினா னென்பார் , 


“ முத்தியு ஞானமும் வானவ ரறியா 

முறைமுறை பலபல நெறிகளுங் காட்டி ” 
என்றார் . திருவருட்காட்சியால் எல்லாம் அறிவாராத 


லின் , 


( திருநாட்டியத்தான்குடி , ச ) . 


" கல்லாதேபல கற்றேன் " 
என்றார் . 


தேவார ஆராய்ச்சி 


179 


என்றது 


மது . 


விழித்துக் கண்டனன் மெய்ப்பொருள் தன்னை 

பிறவியற்றவிடத்தும் இறை நினைவு 
வேண்டுமென்பார் , பிறவேனாகிலு மறவேன் ( திருநாட் 
டியத்தான்குடித் திருப்பதிகம் , க ) என்றார் . தமது உறுதி 
யையும், ஆசை யின்மையையும் தெரிப்பார் , அப்பதிகத்தின் 
அம்முதற்பாட்டிலேயே காணீராகிலுங் காண்பனென் 
மனத்தால் என்றும் , டூ - ம் பாட்டில் ஒட்டீராகிலும் 
ஒட்டுவனடியேன் என்றும் , திருவஞ்சைக்களம் தேவாரம் 
அ - ம் பாட்டில் வெறுத்தேன் மனைவாழ்க்கை யென்றும் 
அருளிச்செய்தனர் . 
ஊனாருடல் புகுந்தான் 

மணிவாசகனார் 
அருளிச்செய்தவண்ணமே நமது . நாயனாரும் பின் வரும் 
அடிகளிற் கூறியருளினர் . 


என்று 


நானே லுன்னடியே நினைந்தே னினை தலுமே 
யூனா ரிவ்வுடலம் புகுந்தாயெ னொண்சுடரே . "" 


( திருக்கச்சிமேற்றளி, + ) 
உயிரினோடும் உள்ளத்தோடுங் கலந்தானென்பார் , வவ்வி 
யென்னாவி மனங்கலந்தானை ( திருவலிவலம் , அ ) என்றார் . 


தமிது உலகவாழ்க்கை உண்மையாற் றுன்பமும் , 
தோற்றத்தா லின்பமு முடையதென்பார் , வேம்பினொடு 
தீங்கரும்பு விரவியெனைத் தீற்றி யென்றனர் . இறைவன் 
தமக்குக் குருவென்பதனைக் * குறியேயென்னுடைய 
குருவே உன் குற்றேவல் செய்வேன் என்றவிடத்து 
விளக்கினர் . இறைவன் தமக்கு உடற்பற்றை அறவே , 
ஒழித்தமையையும் , விண்ணவர்கள் தம்மை வழிபடும்படி 
செய்வித்துத் தமக்கு வெள்ளை யானை அருளினமையையும் 
பின்வரும் அடிகளிற் குறிப்பித்தருளினர் . 


180 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


க 


க ) 


‘ ஊனுடல் வேறுசெய்தான் ( கயிலை , க ) 
* விண்ணுல கத்தவர்கள் விரும்பவெள்ளை யானையின்மே 
லென்னுடல் காட்டுவித்தான் 

( 
* இந்திரன் மால்பிரமன் னெழிலார்மிகு தேவரெல்லாம் 
வந்தெதிர் கொள்ளவென்னை மத்தயானை யருள்புரிந்து 

(( 
- அலைகடலா லரையன் னலர்கொண்டு முன் வந்திறைஞ்ச 

( 

எ ) 
ஆழிகடலரையா வஞ்சையப்பர்க் கறிவிப்பதே ( , ) 
என்ற அடிகளால் , கடற்றெய்வமாகிய வருணன் திருநாவ 
லூர்ப் பெருமான் கயிலைக்குச் செல்லும்பொழுது அவரை 
வழிபட்டனனென்றும் , நொடித்தான் மலைப் பதிகத்தைத் 
திருவஞ்சைக்கள முதல்வர்க்கு அறிவிக்கும்படி அவர் 
அவனைக் கேட்டனரென்றும் புலனாகின்றது . 

நமது நாயனார் தமது அனுபவத்திற் சிவபிரானின் 
மிக்க கடவுள் வேறில்லையென்பார் , 

பிறதேவரைக் 
காணா தொழிந்தேன் காட்டுதியே லின்னங் காண்பனான் 

( திருப்புக்கொளியூ ரவிநாசி , அ ) 
என்று நயமிக மொழிந்தார் . இறைவனை ஒருவன் 
* ஒருத்தர் என்று கூறுமரபு இவர் தேவாரத்துள்ளுங் 
காணப்படும் . 

கரையுங் கடலு மலையுங் காலையு மாலையு மெல்லா 
முரையில் விரவி வருவா னொருவன் (திருவாரூர் , க ) 
‘ கருத்தார வுற்றுளனா மொருவனை 

( திருவாரூர் , பிரிந்திருக்கேனென்ற திருப்பதிகம் , க ) 
என்றது காண்க . 


தேவார ஆராய்ச்சி . 


181 


சிவபெருமான் சத்தியுஞ் சிவமுமாயும் , மூவர்கோனாயுந் 
திகழ்பவனாய் மூவரையுந் தன் றிருமேனிநின் றுதிப் 
பித்தோனா யுள்ள வரென்பார் , 


• மூவராயு மிருவராயுமுதல் வனவ னேயாம் 
* மூவரென விருவரென முக்கணுடை மூர்த்தி 

(திருவெதிர்கொள்பாடி , ச ) 
முந்தி யாகிய மூவரின் மிக்க 
மூர்த்தி யைமுதல் காண்பரி யானை 


(திருவாள்கொளி புத்தூர் , எ ) 
‘ மூவரின் முதலாயவன் றன்னை 

( திருநீடூர் , ரு ) 
மூவருருத் தனதா மூலமுதற் கருவை 
என்றார் . 


கடவுள் எல்லாப் பொருளோடும் அத்துவிதமாய்க் 
கலந்து நிற்குந் தன்மையை அவனது எண்வடிவங் கூறு 
முகத்தானும் , பிறவாற்றானும் ஆளுடைய நம்பி பல திருப் 
பாட்டுக்களிற் பகர்ந்தருளினர் . 


. 


ata 


நிற்பனவு நடப்பனவா நின்மலன் 

( திருக்கலய நல்லூர் , எ ) 
நானாய பரனை 

(திருவதிகைவீரட்டானம் , ச ) 
" ஊனையுற்றுயி ராயினீ ரொளிமூன் றுமாய் 

( திருவீழிமிழலை , க .) 
* சூழொளி நீர் நிலந்தீத் தாழ்வளி யாகாசம் 
( திருவாரூர் , என்றுகொலெய்துவதென்ற திருப்பதிகம் , சு ) 

‘ நிலனே நீர்வளி தீ நெடுவானக மாகிநின்ற 
புலனே 

(திருக்கற்குடி , அ ) 


182 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


* அட்ட மூர்த்தியை 

( திருவாரூர் , மறக்கலுமாமேயென்ற திருப்பதிகம் , 2 ) 
பலவுருவுந் தன்னுருவே யாய பெருமானை 

(திருக்கானாட்டுமுள்ளூர் , க ) 
* மண்ணீர் தீவெளிகால் வருபூதங்க ளாகிமற்றும் 
பெண்ணோ டாணலியாய்ப் பிறவாவுரு வானவனே 

(திருக்கடவூர் , சு ) 
காலமு ஞாயிறு மாகிநின்றார் 

( திருநின்றியூர் , க ) 
* உறவுமூழியுமாய பெம்மாற்கிடமாவது 

( திருப்புனவாயில் , சு ) 
‘ கார்க்குன்ற மழையாய்ப் பொழிவானை 

( திருவாரூர் , மறக்கலு , :) 
என்றது காண்க . 

திருமூலர் , தானே மழைபொழி 
தையலுமாவன் என்றார் . 


இறைவனே எல்லாக் கலைகட்கு முதல்வ னென்பது , 
• எழுத்தொடு சொற்பொரு ளெல்லாங் கண்டானே 
மேலையார் மேலையார் மேலாய எண்டானே 
கலைக்கெலாம் பொருளாய் 

( திருவாரூர் , மறக்கலுமாமேயென்ற திருப்பதிகம் , :) 
" இழைக்கும் மெழுத்துக் குயிரே யொத்தியால் 

( திருவஞ்சைக்களம் , ச ) 
என்பதாற் றெளிக . 

இறைவன் பிறப்பு முதலிய மாற்றங்களில்லாதவ 
. னென்பார் , 
பிறவா தவனே பெறுதற் கரியாய் 

( திருவெஞ்சமாக்கூடல் , ரு ) 


தேவார ஆராய்ச்சி 


183 


முப்பது மில்லைப் பிறப்பது மில்லை பிறப்பதில்லை 

(திருவேள்விக்குடியுந் திருத்துருத்தியும் , க ) 
பண்ணொ டாணுமல்லர் 

(திருவேள்விக்குடியுந் திருத்துருத்தியும் , க ) 
என்றருளினர் . இறைவனே எல்லாவற்றையும் படைத்து 
எவ்வுயிர்க்கு மாதாரமாய் ஓங்கார வடிவினனாய்த் திகழ்வ 
னென்பார் , 
* படைத்தாய் ஞாலமெல்லாம் 

( திருக்கழிப்பாலை , அ ) 
* தாயுந் தந்தை பல்லுயிர்க்குந் தாமேயாய தலைவனார் 

(திருக்கடவூர் மயானம் , சு ) 
ஊனங்கத்துயிர்ப் பாயுயிர்க்கெல்லா 
மோங்காரத்துரு வாகிநின்றானை 

(திருவலிவலம் , க ) 
உலகத் துயிர்க்கெல்லா மொளியானை , 

(திருவாரூர் , மறக்கலுமாமே , எ ) 
‘ எவ்வுயிர்க்கும் வைப்பினை 
தந்தைதா யுலகுக்கோர் தத்துவன் மெய்த்தவத்தோர்க்குப் 
பந்தமாயின பெருமான் 

( திருவானைக்கா , ச ) 
என்றனர் . இறைவன் ஆகமங்களை வானவர்க் கருளின 
னென்பது , 

அண்டர்தமக் காகம நூன் மொழியு மாதியை 
என்றதாற் காண்க . கடவுள் பெருங்கருணையாற் பாச 
நீக்கமுஞ் சிவப்பேறும் வகுத்தனனென்பது , 

* வெய்தாய வினைக்கடலிற் றடுமாறு முயிர்க்கு 
மிகவிரங்கி யருள்புரிந்து வீடுபே றாக்கம் 
பெய்தானை 


. 


184 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


என்பதாற் றெளிக . பந்தம் 

வீடிவை 

பண்ணினீர் 
என்றது மது . 

இறைவன் தன்னை யடைந்தார்க்கே சிறப்பாகத் திரு 
வருள் புரிவனென்பது , 
சேர்ந்தவர்க்கே சித்திமுத்தி செய்வானை 

( திருவலிவலம் , 2 ) 
பார்க்கின்ற வுயிர்க்குப் பரிந்தானை 

( திருவாரூர் , மறக்கலு , க ) 
பரவிநாடொறும் பாடுவார்வினை பற்றறுக்கும் 

பைஞ் ஜீலியீர் 

( திருப்பைஞ்ஜீலி , சு ) 
‘ பாடுவார் பசிதீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் 

(திருக்குருகாவூர் வெள்ளடை , க ) 
பொய்யா நாவதனாற் புகழ்வார்கண் மனத்தினுள்ளே 
மெய்யே நின் றெறியும் விளக்கேயொத்த தேவர்பிரான் 

( திருக்கழிப்பாலை , க ) 
கலந்தார்க் கருள்செய்திடுங் கற்பகமே 

( திருவெஞ்சமாக்கூடல் , ரு ) 
பாடும் புலவர்க் கருளும் 

( திருவஞ்சைக்களம் , ரு ) 
என்பவைகளால் விளங்கும் . மேற்போந்தவைகளான 
இறைவன் , பாடுமன்பர்க் கருளுவதும் 

கருளுவதும் வற்புறுத்தப் 
பட்டது . அவன் ஆகமசீலர்க்குந் தண்டமிழ்வாணர்க்கும் 
பேரருள் புரிவதை ஒரு திருப்பாட்டில் விதந்தோதினர் . 

‘ அம்மானே யாகமசீலர்க் கருணல்கும் 
பெம்மானே பேரருளாளன் பிடவூரன் 
றம்மானே தண்டமிழ்நூற்புல வாணர்க்கோ 
ரம்மானே பரவையுண் மண்டளி யம்மானே 

(திருவாரூர்ப் பரவையுண்மண்டளி, ரு ) 
கடவுள் தண்டனையும் அருட்செயலே யென்பதை , 


தேவார ஆராய்ச்சி 


185 


ஒறுத்தாய் நின்னருளி லடியேன் பிழைத்தனகள் 

(திருக்கழிப்பாலை , ) 
என்பதாற் குறிப்பித்தார் , 

நமது நாயனாரது செந்தமிழ்ப்பற்று பின்வரும் அடி 
களால் நன்கு விளங்கும் . 
‘ பொய்யாத் தமிழூரன் 

(திருத்துறையூர் , கக ) 
தங்களூர் தமிழானென்று பாவிக்கவல்ல 

( திரு இடையாறு , சு ) 
‘ இருந்து நீர் தமிழோ டிசைகேட்கு 
மிச்சையாற் காசு நித்த நல்கினீர் 
‘ செந்தமிழ்த் திறம் வல்லிரோ 

( திருப்பைஞ்ஜீலி , ச ) 
கலைமலிந்த தென்புலவர் 

( திருக்கருப்பறியலூர் , கக ) 
திணைகொள் செந்தமிழ் பைங்கிளி தெரியும் 

(திருநின்றியூர் , அடைந்தே , :) 
பண்ணிடைத் தமிழொப்பாய் 

(திருக்குருகாவூர் வெள்ளடை , சுசு ) 
* பன்னலந் தமிழாற் பாடுவேற் கருளாய் 

( வடதிருமுல்லைவாயில் , ச ) 
* பண்ணின் றமிழிசை பாடலின் பழவேய் முழவதிர 

( திருக்கேதாரம் , எ ) 
இறைவன் எந்தவிடத்திலும் நினைந்தபோதே தனக்கருள் 
புரிவனென்பதையும் , எக்காலத்தும் ஒரு பெற்றித்தாய 
பேரருளாள னென்பதையும் பின்வருமடிகளால் நமது 
பரமாசாரியர் தெரித்தனர் . 

* எங்கேனும் மிருந்துன் னடியே னுனை நினைந்தால் 
அங்கேவந் தென்னொடு முடனாகி நின்றருளி 

(திருக்கழிப்பாலை , 2 ) 
615-13 


186 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


எங்கே 


போவே னாயிடினு மங்கேவந்தென் மனத்தீராய்ச் 
சங்கை யொன்று மின்றியே தலைநாள் கடைநா ளொக்கவே 
கங்கை சடைமேற் கரந்தானே 

( திருவையாறு , உ ) 
இறைவன் ஐம்பொறிகளோடுங் கலந்திருந்து தமக் 
கருளிய சிறப்பினை , 

* சிரக்கண் வாய்செவி மூக்குயர் காய 
மாகித் தீவினை தீர்த்தவெம் மானை 

(திருக்கோலக்கா , க ) 
* நாக்குஞ் செவியுங் கண்ணு நீ யென்பனான் 

(திருவஞ்சைக்களம் , எ ) 
என்னுந் திருவாக்கினா லறிவுறுத்தருளினர் . யாவர்க்கும் 
அவரவர் விரும்பிய வண்ணம் இறைவன் அருள் புரிதலை , 
" எவ்வெவர் தேவ ரிருடிகண் மன்னர் 

எண்ணிறந் தார்கண்மற் றெங்குநின் றேத்த 
அவ்வவர் வேண்டிய தேயருள் செய்து 

அடைந்தவர்க் கேயிட மாகிநின் றானை 
என்றதாற் பெறவைத்தார் . 

இறைவனை வழிபட்டுப் பெரும்பேறு பெற்ற அடி 
யார்கள் பலரையும் , ஆளுடைய நம்பிகள் பல திருப் 
பாட்டுக்களிற் குறித்துள்ளார் . திருஞானசம்பந்தருக்குத் 
தாளங்கொடுத்தமை திருக்கோலக்காத் திருப்பதிகத்தில் 
( அ ) விதந்தோதப்பட்டது . 

‘ நாளுமின்னிசை யாற்றமிழ் பரப்பு 

ஞானசம்பந்த னுக்குல கவர்முன் 
றாௗமீந்தவன் பாடலுக் கிரங்குந் 

தன்மையாளனை 
என்றது காண்க . திருநாவுக்கரசுநாயனாரை ,. 
* அகத்தடிமை செய்யு மந்தணன்றா 

னரிசிற் புனல்கொண் டுவந்தாட்டுகின்றான் 


187 


தேவார ஆராய்ச்சி 


மிகத்தளர் வெய்திக் குடத்தையும் நும்முடி 

மேல்விழுத் திட்டு நடுங்குதலும் 
வகுத்தவ னுக்கு நித்தற்படியும் 

வருமென் றொருகா சினை நின்றநன்றி 
புகழ்த்துணை 

( திருவரிசிற்கரைப்புத்தூர் , சு ) 


இணைகொ ளேழெழு தூறிரு பனுவ 

லீன்றவன்றிரு நாவினுக்கரையன் 
கணைகொள் கண்ணப்ப னென்றிவர் பெற்ற 
காதலின்னரு ளாதரித் தடைந்தேன் 

( திருநின்றியூர் , அடைந்தேனென்ற , உ ) 
என்றமை நோக்குக. 

இன்னும் பல அடியார்களையு முனிவர்களையுந் தேவர் 
களையும் வழிபட்டுப் பேரருள் பெற்றதாக நாயனார் கூறு 
கின்றார் . சண்டேசுர நாயனாரையுங் கண்ணப்பரையும் 
பன்முறை இவர் .வியக்கின்றார் . 
எறிந்த தண்டி யிடந்த கண்ணப்ப 
னேத்து பத்தர்கட் கேற்ற நல்கினீர் 

( திருவீழிமிழலை , சு ) 
‘ பணிந்த பார்த்தன் பகீர தன் பல 
பத்தர் சித்தர்க்குப் பண்டு நல்கினீர் 

( திருவீழிமிழலை , எ ) 
இண்டைமலர் கொண்டுமண லிலிங்கம தியற்றி 

யினத்தாவின் பாலாட்ட விடறியதா தையைத்தா 
டுண்டமிடு தண்டியடி யண்டர்தொழு தேத்தத் 
தொடர்ந்தவனைப் பணிகொண்ட விடங்கன் 

( திருக்கலய நல்லூர் , :) 
* ஏயர்கோ னுற்றவிரும் பிணிதவிர்த்துக் 

கோதனங்களின் பால் கறந்தாட்டக் 


188 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


கோலவெண்மணற் சிவன்றன்மேற்சென்ற 

தாதைதாளற வெறிந்தசண் டிக்குன் 
சடைமிசைமல ரருள்செயக் கண்டு 

( திருப்புன்கூர் , :) 
• பத்திசெய்தவப் பரசுராமற்குப் 
பாதங்காட்டிய நீதிகண் டடைந்தேன் 

( திருநின்றியூர் , அடைந்தே . க ) 
வந்தொரிந்திரன் வழிபடமகிழ்ந்து 

வான நாடுநீ யாள்கெனவருளிச் 
சந்திமுன்றிலுந் தாபரநிறுத்திச் 

சகளிசெய்திறைஞ் சகத்தியர் தமக்குச் 
சிந்துமாமணி யணிதிருப்பொதியிற் 
சேர்வு நல்கிய செல்வங்கண் டடைந்தேன் ! 

( திருநின்றியூர் , அடைந்தே , ரு } 
இயக்கர்கின்னரர் யமனொடுவருண 

ரியங்குதீவளி நாயிறுதிங்கண் 
மயக்கமில்புலி வானரநாகம் 

வசுக்கள் வானவர் தானவரெல்லா 
மயர்ப்பொன்றின்றிநின் றிருவடியதனை 
யர்ச்சித்தார் 

( திருப்புன்கூர் , சு ) 
உமையம்மையார் காஞ்சியில் வழிபட்டதை , 
உள்ளத்துள்கி யுகந்துமை நங்கை 

வழிபடச்சென்று நின்றவாகண்டு 
வெள்ளங்காட்டி வெருட்டிடவஞ்சி 

வெருவியோடித் தழுவவெளிப்பட்ட 
கள்ளக்கம்பனை 

(திருக்கச்சியேகம்பம் , க 0) 
என்றவிடத்துச் சிறப்பித்தார் . 

திருமால் கண்ணிடந்து மலராகத் தூ வியதைப் பல 
விடங்களில் நாயனார் விதந்தனர் . எடுத்துக்காட்டு 
வருமாறு : 


தேவார ஆராய்ச்சி 


189 


திருமகள்கோ னெடுமால் பலநாள் 

சிறப்பாகிய பூசனை செய்பொழுதி 
லொருமலராயிரத்திற் குறைவா 

னிறைவாகவொர் கண்மலர் சூட்டலுமே 
பொருவிறலாழி புரிந்தளித்தீர் 

(திருவரிசிற்கரைப்புத்தூர் , 2 ) 
‘ திகழுமாலவ னாயிரமலரா 

லேத்துவானொரு நீண்மலர் குறையப் 
புகழினாலவன் கண்ணிடந்திடலும் 
புரிந்துசக்கரங் கொடுத்தல்கண் டடியேன் 

(திருவாவடுதுறை , :) 


குமரப்பெருமானைச் சிவனார் புதல்வரென்றவிடத்துச் 
சம்புபக்கமும் , பிறதேவரோடிணைத்துக் கூறியபோது அணு 
பக்கமுங் கூறியதாகக் கொள்க , 
மயிலூர்தி முருகவே டாதை 

( திருவதிகை வீரட்டானம் , அ ) 
செட்டியப்பனை 

(திருவாரூர் , மறக்கலுமாமே , க 0 ) 
குறவர்மங்கைதன் கேள்வனைப் பெற்றகோனை 

( திருநள்ளாறு , எ ) 
மலையரையன் பொற்பாவை சிறுவனையுந் தேறேன் 

(திருநாகைக்காரோணம் , க ) 
குமரன் முதற்றேவர் தங்கள் நம்பி 

(திருமுதுகுன்றம் , நம்பியென்ற திருப்பதிகம் , உ ) 
குமரன் றிருமால் பிரமன் கூடியதேவர் வணங்கும் 

(திருவாரூர் , க ) 
சிவபரமாகச் சத்தி , கணபதி , முருகன் என்பவர்களையே 
ஆசிரியர் நகைச்சுவைமிக விதக்கின்றார் . 


190 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


கங்கையாளேல் வாய்திறவாள் கணபதியேல் வயிறுதாரி 
யங்கைவேலோன் குமரன் பிள்ளை தேவியார்கோற் றட்டி 
ருங்களுக்காட் செய்யமாட்டோம் 

[ யாளா 
(திருக்கச்சியோணகாந்தன்றளி, 2 ) 
என்றது காண்க . 

மக்களுக்குக் கீழ்ப்பட்ட உயிர்ப்பொருள்களுள் பசு 
விடியற்காலத்தில் இறைவனை வணங்கியதை அழகாக 
ஒரு செய்யுளில் நாயனார் எடுத்தியம்பியுள்ளார் . 

* இரவிநீள்சுட ரெழுவதன் முன்ன 

மெழுந்து தன் முலைக் கலசங்க ளேந்தி 
சுரபிபால் சொரிந் தாட்டிநின் பாதந் 
தொடர்ந்தவார்த்தை திடம்படக் கேட்டு 

( திருநின்றியூர் , அடைந்தேனென்ற , ச ) 
சிலந்தி சிவனாரைப்பூசித்துச் செங்கட்சோழ ஐகிய செய்தி பல 
விடங்களில் விதக்கப்பட்டுளது . 
தெருண்டவாயிடை நூல்கொண்டு சிலந்தி 

சித்திரப்பந்தர் சிக்கென வியற்றச் 
சுருண்டசெஞ்சடை யாயது தன்னைச் 
சோழனாக்கிய தொடர்ச்சிகண் டடியேன் 

( திருவாவடுதுறை , உ ) 
திருவும் வண்மையுந் திண்டிற லரசுஞ் 

சிலந்தியார் செய்த செய்பணிகண்டு 
மருவுகோச்செங்க ணான் றனக்களித்த 
வார்த்தைகேட்டு நுன் மலரடி யடைந்தேன் 

( திருநின்றியூர் , அடைந்தே , க ) 
சிவபெருமான் எண்குணத்தினான் என்பதைப் பல விடங் 
களிற் குறித்துள்ளார் . 

எண்குணத்தினானை (திருக்கானாட்டுமுள்ளூர் , க ) 
ஈசன்ற னெண்டோள்கள் வீசியெரியாட் 

( 

அ ) 


தேவார ஆராய்ச்சி 


191 


தில்லையில் மூவாயிரவரும் , திருவீழிமிழலையில் முந்நூறு 
வேதியரும் இறைவனைப் பூசித்தனரென்பது , 
முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி 

( கோயில் , எ ) 
முந்நூற் றறுபதுவேலி மூன்றுநூறு வேதியரோடு 

( திருநின்றியூர் , அடைந்தே , க . ) 
என்பதாற் றெளிக . 

இறைவனை உருத்திர லோகன் (திருவாரூர் , க ) என்றமை 
யால் , உருத்திரலோகத்திலே சிறப்பாக அவன் வீற்றிருப்ப 
னென்று கருதப்படும் . - உருத்திர னென்ற தெய்வத்தை 
யாண்டும் விதந்தோதாவிடினும், மூவரின் மிக்க மூர்த் 
தியை முதல் காண்பரியானை என்றமையால் , மூவரில் ஒரு 
வனாகிய உருத்திரனின் வேறாய் எளிதில் அறியப்படாத 
வன் முதல்வனென்பதே நமது பரமாசாரியார் கருத்து . 
உறவிலி யூனமிலி 

( திருநனிபள்ளி , உ ) 
மனத்தாலு நினைப்பரியான் 

( 

கூ ) 
இன்ன தன்மைய னென்றறி யொண்ணா வெம்மானை 

( திருவாரூர் , மறக்கலுமாமே , க ) 
அடையிலன் புடையானை யாவர்க்கு மறிவொண்ணா 
முதலான திருவாக்குகள் இறைவனது 

சொரூபலக் 
கணத்தை யுணர்த்துவன . 
‘ கருத்தா திருத்தலாகாதாய் 

(திருவாலங்காடு , சு ) 
என்றதுங் சமயங்களுக்கெல்லாந் 

தலைவன் 
அவனே யென்பார் , 
சமயங்களின் நம்பி 

( திருமுதுகுன்றம் , நம்பியென்ற திருப்பதிகம் , சு ) 
என்றார் . அறிவினான் மிக்க வறுவகைச் சமயம் என்ற 
மையால் , உட்சமயங்களையே திருநாவலூரர் விதந்தோ 
தினரென்று கருதுக . 


காண்க . 


. 


192 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


வினைப்பற்றறுப்பானை , தடுமாற்றறுப்பானை , தத் 
துவ ஞானிகள் தடுமாற்றிலார் , கட்டு மயக்கு மறுத்தவர் 
கைதொழு தேத்துமிடம் என்ற சொற்றொடர்களால் , 
பற்று , வினை , மயக்கம் அல்லது தடுமாற்றம் என்னுஞ் 
சொற்களே மும்மலங்களையுங் குறிப்பானுணர்த்து 


( 


கின்றன . 


முன்னைச் செய்வினை யிம்மையில் வந்து 

மூடுமாதலின் முன்னமே ( திருப்புறம்பயம் , எ ) 
என்றமையாற் பழவினை வலி குறிக்கப்பட்டது . 

மேலைநோ யிம்மையே வீடுவித்தானை 
மலமெலா மறுக்கு மிம்மையே 
மறுமைக்கும் வல்வினை சார்கிலா 

(திருப்புறம்பயம் , அ ) 
என்றமையாற் றிருவருட்பேறுடையார்க்கு 

எதிர்வினை 
யின்றென்பது சுட்டப்பட்டது . 

‘ மலந்தாங்கியபாசப் பிறப்பறுப்பீர் (திருச்சுழியல் , சு ) 
என்றவிடத்து மலமென்பது ஆணவமலத்தையும் , பாசம் 
மாயையும் , பிறப்பு வினையையும் உணர்த்தி நிற்பன . 
அறுவகைக் குற்றத்தை ஓரிடத்துத் தொகுத்துரைத்தனர் . 
கலையமைத்த காமச்செற்றக் குரோதலோப மதவருடை 
யுலையமைத்திங் கொன்றமாட்டேன் 

( திருக்கச்சியோணகாந்தன்றளி , அ ) 
என்றது காண்க . 
பிறவிக்குக் காரணம் அறியாமையென்பதை, 

முன்னை முதற்பிறவி மூதறி யாமையினாற் 
பின்னை நினைந்தனவும் பேதுற வும்மொழிய 

( திருவாரூர் , என்றுகொலெய்துவதென்ற , க ) 
என்றவிடத்துக் குறித்தருளப்பட்டது . 


தேவார ஆராய்ச்சி 


193 


அ 
) 


அறுபதும் பத்துமெட்டு மாறினோ டஞ்சுநான்குந் 

துறுபறித் தனைய நோக்கி ( திருவாரூர் , அஞ்சேனென்ற , க ) 
என்றவிடத்துத் தத்துவங்கள் குறிக்கப்பட்டன . வீடு 
பெறுதற்கு நெடுந்தவம் வேண்டுமென்பர் , 
வீடுபெறப் பலவூழிகணின்று நினைக்குமிடம் வினை தீருமிம் 

(திருக்கச்சியனே கதங்காவதம் , ய ) 
என்றார் . உலக நிலையாமையையும் யாக்கையினிழிவையும் 
நமது பரமாசாரியர் பலவிடங்களி லுணர்த்துகின்றார் . 
தோற்றமுண்டேன் மரணமுண்டு 

(திருவெதிர்கொள்பாடி , உ ) 
‘ இன்பமுண்டேற் றுன்பமுண்டு 

( 
என்றும் , 
நரம்பினோ டெலும்பு கட்டி 

நசையினோ டிசைவொன் றில்லாக் 
குரம்பைவாய்க் குடியி ருந்து 
குலத்தினால் வாழ மாட்டேன் 

(திருவாரூர் , அஞ்சினேனென்ற திருப்பதி , ரு ) 
மணமென மகிழ்வர் முன்னே 

மக்கடாய் தந்தை சுற்றம் 
பிணமெனச் சுடுவர் 

( 
உதிரநீ ரிறைச்சிக் குப்பை யெடுத்தது மலக்கு கைம்மேல் 
வருவதோர் மாயக் கூறை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் 

( 

அ ) 
என்றும் வருவன காண்க . 
சரியை 
முட்டாமே நாடோறு நீர்மூழ்கிப் 

பூப்பறித்து மூன்றுபோதுங் 
கட்டார்ந்த விண்டைகொண் டடிசேர்த்து 
மந்தணர்தக் கருப்பறியலூர் 

( திருக் கருப்பறியலூர் , . ) 
என்பதனாலும் , கிரியை 


1 


. 


194 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


.. 


நறுமலர்ப் பூவு நீரு நாடொறும் வணங்கு வார்க்கு 
அறிவினைக் கொடுக்கு மாரூ ரப்பனே 

( திருவாரூர் , அஞ்சினேனென்ற திருப்பதிகம் , க ) 
என்பதனாலும் , யோகம் 
வட்டவாசிகை கொண்டடிதொழு 
தேத்துபாண்டிக் கொடுமுடி 

(திருப்பாண்டிக்கொடுமுடி , உ ) 
என்பதனாலும் , ஞானம் 
உன்னைப்போ லென்னைப் பாவிக்கமாட்டேன் 

( திருவொற்றியூர் , துயர்நீங்கவோதியபதிகம் , ரு ) 
என்பதனாலும் பெறப்படுதல் காண்க . 

சமணர்சாக்கியரைப் பற்றிய குறிப்பு நமது நாயனார் 
தேவாரத்துட் சிலவிடங்களிலேதான் காணப்படுகின்றது . 
இவர் காலத்திலே அவர்கள் கிளர்ச்சி மிகத் தளர்ச்சியுற் 
றிருந்தது போலும் ! 
மோடுடைய சமணர்க்கு முடையுடைய சாக்கியர்க்கு 

மூடம்வைத்த 
பீடுடைய புலியூர்ச்சிற் றம்பலத்தெம் பெருமானை 

( கோயில் , க ) 
குண்டாடுஞ் சமணருஞ் சாக்கியரும் புறங்கூறும் 

( திருக்கருப்பறியலூர் , க 0 ) 
இருந்துண் டேரரு நின்றுணுஞ் சமணு மேச நின்றவன் . 

(திருவாள்கொளிபுத்தூர் , க 0 ); 
குண்டாடியுஞ் சமணாடியுங் குற்றுடுக்கையர் தாமுங் 
கண்டார்கண்ட காரணம்மவை கருதாதுகை தொழுமின் . 

(திருமறைக்காடு , க ) 
கொலைமறுத்தல் 
ஒட்டெனு மொட்டெனு மாநிலத்துயிர் கோறலை 

( பொது , முடிப்பதுகங்கை , க .) 


. 


தேவார ஆராய்ச்சி . 


195 





நல்ல நினைப்பொழிய நாள்களி லாருயிரைக் 
கொல்ல நினைப்பனவுங் குற்றமு மற்றொழிய 

( திருவாரூர் , என்றுகொலெய்துவ , ச ) 
என் றமையாற் பெறப்படுகின்றது . ஆலின்கீழ்ச் சிவபெரு 
மான் நால்வர்க்கு அருமறைகள் பகர்ந்தமையும் அற 
முணர்த்தினமையும் பல திருப்பாடல்களிற் கூறப்பட் 
டிருத்தல் காண்க . சிலவருமாறு : 

அருந்தவமா முனிவர்க் கருளாகியொ ராலதன்கீ 
ழிருந்தறமே புரிதற் கியல்பாகிய தென்னைகொலாம் 

( திருநாகேச்சரம் , 2 ) 


"கோதின் மாதவர் குழுவுடன் கேட்பக் 

கோல வானிழற் கீழறம் பகர 
வேதஞ் செய்தவ ரெய்திய வின்ப 
மியானுங் கேட்டுநின் னிணையடி யடைந்தேன் 

( திருநின்றியூர் , அடைந்தேனென்ற , சு ) 
மறைநான்குங் கல்லானிழற்கீழ்ப் பன்னியவெங்கள் பிரான் 

(திருமண்ணிப்படிக்கரை க ) 


ஆலக்கோயில்கல் லானிழற்கீ 
ழறங்கட்டுரைத்த வம்மானே 

( திருக்கச்சூ ராலக்கோவில் , 5 ) 
சொற்பொருளாய்ச் சுருங்காமறை நான்கினையு 
மோதியான் 

( திருநனிப்பள்ளி, க ) 
விரித்தவேத மோதவல்லார் 

(திருவெண்காடு , க 0 ) 
வேதந்தான் விரித்தோத வல்லானை 

( திருக்கச்சியேகம்பம் , எ } 


அங்கங்களு மறைநான்குடன் விரித்தான் 

(திருமறைக்காடு , :) 


196 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


என்றமையால் , அங்கங்கள் மறைகளெழுந்த காலத்தே 
யெழுந்தனவென்பது போதரும் . ஆளுடைய நம்பி இறை 
வனோடு பெரிதுந் தோழமையே பாராட்டினும் சிலவிடங் 
களிற் றம்மைத் தலைவியாக வுருவகித்து அகத்துறைகள் 
அமைத்துள்ளார் . 


என்னதெழிலு நிறையுங் கவர்வான் 


( திருவொற்றியூர் , ச ) 


மறக்ககில் லாமையும் வளைகணில் லாமையும் 

(திருவாரூர் , உணர்த்தவல்லீர்களென்ற திருப்பதிகம் , க ) 


வாழு மாறும் வளைகழலு மாறுமென ( ,, E ) 
கலைகள் சோர்கின்றதுங் கனவளை கழறலும் ( ரு ) 
என்று வருவன காண்க . 


நமது நாயனார் காலத்தே , காஞ்சியிற் பல்லவ மன் 
னரும் , தமிழ்நாட்டுச்சேர சோழ பாண்டிய மண்டலங் 
களிலே மூவேந்தரும் அரசாண்டனர் . திருப்பரங்குன்றத் 
தேவாரம் பாடியபோது அத்திருப்பதியிலே , மூவேந்தரும் 
நாயனாரோடு இறைவனைத் தொழுதனரென்று தெரி 


கின்றது . 


‘பாரூர்பல்லவனூர் மதிற்காஞ்சி மாநகர் வாய் 

(திருக்கச்சிமேற்றளி, க 0 ) 


உரிமையாற் பல்லவர்க்குத் திறைகொடா மன்னவரை 
மறுக்கஞ் செய்யும் 

( கோயில் , ச ) 


‘ முடியா லுலகாண்ட மூவேந்தர் முன்னே 
மொழிந்து 

(திருப்பரங்குன்றம் , கக ) 
பாரி யென்னுங் கடைச்சங்க காலத்து வள்ளலைப் பற்றி 
--வருந் தேவார அடி வருமாறு : 


தேவார ஆராய்ச்சி 


197 ) 


கொடுக்கி லாதானைப் பாரி யேயென்று 
கூறி னுங்கொடுப் பாரிலை 

(திருப்புகலூர் , உ ) 
நகைச்சுவை , திருநாவலூரர் தேவாரத்திற் காணப் 
படுமாறுபோல வேறு எந்த அருணூலுள்ளுங் காண்டலரி 
தாகும் 
ஆடி யசைந்தடி யாரு நீரு மகந்தொறும் 
பாடிப் படைத்தபொரு ளெலாமுமை யாளுக்கோ 

( திருமுதுகுன்றம் , ரு ) 
என்றவிடத்து அரனார் தேடிய பொருளெலாம் தமது 
மனைவிபா லொப்புவித்துவிட்டுத் தாம் ஐயமேற்றுண்ப 
தாகக் குறிப்பித்தார் . 
பரவையிவள் தன் முகப்பே யென்செய்தவாறே 

( திருமுதுகுன்றம் , பொன்பெற்றபதிகம் , க ) 
யென்றவிடத்தும் திருவாரூர்க் குளத்திற் பொன்னைப் 
பரவைமுன் ஒளித்துத் தமக்கு அவமானம் விளைத்தவா 
றென்னே யென்றார் . திருக்கோளிலிப் பதிகத்தில் , 
பாதியொர் பெண்ணை வைத்தாய் 

படருஞ்சடைக் கங்கை வைத்தாய் 
மாதர்நல் லார்வருத்த 
மது நீயு மறிதியன்றே 

( திருக்கோளிலி , க . ) 
என்றவிடத்து இறைவனுக்குத் தேவி இருவராதலின் , 
பெண்டிர் துயரைத் தானே நன்கறிவனாதலின் பரவையின் 
துயரைக் களைந்தருளுவனென்றவாறாம் . 
மெய்யரே யொத்தோர் பொய்செய்வ தாகி 
லிவரலா தில்லையோ பிரானார் 

( திருப்பாச்சிலாச்சிராமம் , எ ) 
பெருமைகள் பேசிச் சிறுமைகள் செய்யி 
லிவரலா தில்லையோ பிரானார் 

கக ) 


க 


198 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


கையொர் பாம்பரை யார்த்தொர் பாம்பு 

கழுத்தொர் பாம்பு 
ஆர்த்திட்ட தும்பாம்பு கைக்கொண்ட தும்பாம் 
படிகே ளுமக்காட்செய வஞ்சுதுமே 

( திருப்பரங் , க ) 
அட்டக் கொண்டுண்ப தறிந்தோமேல் 
நாமிவர்க் காட்ப டோமே 

( திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் , க ) 
வேள்வியில் ஊன் சிவனார்க்குச் சிலர் ஆகுதி செய்வதை 
யறிந்து , தாம் சைவராதலின் இவர்க்கு ஆட்படோமே 
யென்றார் . திருமுருகன் பூண்டித் திருப்பதிகத்தில் , எத் 
துக்கிங் கிருந்தீ ரெம்பிரா னீரே என்ற முடிவு மிகவும் 
நெருங்கிய தோழமை யுணர்த்தும் . 

பொல்லாப் புறங்காட் டகத்தாட் டொழியீர் 

புலால்வா யனபே யொடுபூச் சொழியீர் 
என்றதுமது . 

எல்லா மறிவீ ரிதுவே யறியீர் ( திருப்பரங்குன்றம் . ரு ) 
என்ற அடியில் எல்லாந் தெரிந்தும் ஒன்று தெரியவில்லை 
யென்றார் . அன்பரை இறைவன் கைவிடமாட்டா னென் 
பதை மிக நயமாகச் சிறப்பிப்பார் , 
பங்கம்பல பேசிடப் பாடுந் தொண்டர்தமைப் 

பற்றிக்கொண் டாண்டு விடவுங் கில்லீர் 
என்றார் . 
மூன்று கண்ணுடையாய் அடியேன்கண் கொள்வதே 

கணக்கு வழக்காகில் 
என்றவிடத்துக் கடவுளுக்கு மூன்று கண்ணிருக்கவும் என் 
கண்ணையும் எடுத்துக்கொண்ட தெற்றிற்கு என்று வின 
வினர் . 


தேவார ஆராய்ச்சி 


199 


மலையரையன் பொற்பாவை சிறுவனையுந் தேறேன் 
எண்ணிலியுண் பெருவயிறன் கணபதியொன் றறியா 

னெம்பெருமா னிதுதகவோ வியம்பியருள் செய்வீர் 
திண்ணெனவென் னுடல்விருத்தி தாரீரே யாகிற் 

றிருமேனி வருத்த வளைக்கின்றே னாளைக் 
கண்ணறையன் கொடும்பாட னென்றுரைக்க வேண்டா . 

( திருநாகைக்காரோணம் , சு ) 
இங்கே கடவுளை இகழ்வதுபோ லுரிமைபாராட்டினமை 
காண்க . திருக்கச்சியோணகாந்தன் றளித் திருப்பதிகத்தின் 
இரண்டாம்பாட்டிலும் இங்ஙனம் வந்தமை நோக்குக . 
அப்பதிகத்தின் கூ - ம் பாட்டில், 

அற்றபோழ்து மலந்தபோழ்து மாபற்காலத் 

தடிகேளும்மை 
ஒற்றிவைத்திங் குண்ணலாமோ வோணகாந்தன் 

றளியுளீரே 
என்று வந்தது . அதன் ச - ம் பாட்டில், 
• வல்லதெல்லாஞ் சொல்லியும்மை வாழ்த்தினாலும் 

வாய்திறந்தொன் 
றில்லையென்னீ ருண்டுமென்னீ ரெம்மையாள்வா 

னிருப்பதென்னீர் 
என்றும் வந்தவிடத்து இறைவரைப் பேசாமோனப் 
பெரும்பொருள் என்றார் . 

உலகவழக்கிற் பேசுவதுபோல இறைவன் பாற் குறை 
யிரக்குந் திறமை நமது நாயனார் திருப்பாடல்களுட் 
காணப்படும் . 
• மகத்திற் புக்கதோர் சனியெனக் கானாய் 

மைந்த னேமணி யேமண வாளா 
வகத்திற் பெண்டுக ணானொன்று சொன்னா 

லழையேற் போகுரு டாவெனத் தரியேன் 
முகத்திற் கண்ணிழந் தெங்ஙனம் வாழ்கேன் 

(திருவொற்றியூர் , துயர் நீக்கவோதிய , க 


200 


சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரம் 


• என்னையு மொருவ னுளனென்று கருதி 
யிறையிறை திருவருள் காட்டாய் 

(திருப்பாச்சிலாச்சிராமம் , 2 ) 
என்றது காண்க . * எதிர்த்து நீந்த மாட்டேனான் என் 
றது மனையதே . 

சமணரை நகையாடுமுகத்தால் ஒரு 
செய்யுள் வந்துளது . 
நமண நந்தியுங் கரும வீரனுந் 

தரும சேனனு மென்றிவர் 
குமண மாமலைக் குன்று போனின்று 

தங்கள் கூறையொன் றின்றியே 
ஞமண ஞாஞண ஞாண ஞோணமென் 

றோதி யாரையு நாணிலா 
வமண ராற்பழிப் புடையரோநமக் 
கடிக ளாகிய வடிகளே 

( பொது , நமக்கடிகளாகிய வடிகள் , க ) 
பழமொழிகள் பல நமது நாயனார் தேவாரத்துள் 
வந்துள்ளன . 
* எள்விழுந்திடம் பார்க்குமாகிலு 
மீக்கு மீகில னாகிலும் 

(திருப்புகலூர் , அ ) 
கழுதைக் குங்குமந் தான்சுமந் தெய்த்தாற் 
கைப்பர் 

(திருவிடைமருதூர் , க ) 
பொற்குன்றஞ் சேர்ந்ததோர் காக்கை 
பொன்னா மதுவே புகல் 

( திருப்புனவாயில் , ச ) 
திருக்குறட் சொல்லும் பொருளும் நமது நாயனார் 
தேவாரத்துட் பலவிடங்களில் வந்துள்ளன . 
வருமாறு : 
பொறிவாயிலிவ் வைந்தினையும் மவிய 

( திருநெல்வாயி லரத்துறை , க ) 
என்ற தேவார அடி , 


6 


உதாரணம் 


உ 


தேவார ஆராய்ச்சி 


201 


1 


* பொறிவாயி லைந்தவித்தான் 

( கடவுள் வாழ்த்து , சு ) 
என்னுந் திருக்குறளடியை நினைவூட்டுகின்றது. 

ஓடுபுனற்கரை யாமிளமை 
யுறங்கி விழித்தா லொக்குமிப் பிறவி 

( திருநெல்வாயிலரத்துறை , ச ) 
என்பதன் இறுதியடி , 


உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு (நிலையாமை , க ) 
என்னுந் திருக்குறளடியே. 
* அகரம்முதலி னெழுத்தாகி நின்றாய் 

( நெல்வாயிலரத் , எ ) 
என்ற அடி முதற்றிருக்குறட் கருத்தை வலியுறுத்து 
கின்றது . மெய்யர் மெய்ப்பொருளே (திருவாலங்காடு , உ ) 
என்ற தேவார அடிகள் திருக்குறளிலே மெய்ப்பொருள் 
கண்டார் என்பதன் கருத்தை யடக்கி நிற்கின்றது . 

இவ்வாறே பிற நூற் குறிப்பும் ஆளுடைய நம்பி 
தேவாரத்திற் காணப்படும் . 


* புலனைந்து மயங்கி யகங்குழையப் 

பொருவேலோர் நமன்றமர் தாநலிய 
என்னுமடிகள் 


( நெல்வாயி , ரு ) 


‘ புலனைந்தும் பொறிகலங்கி ... 
அலமந்த போதாக 

(திருவையாறு , க ) 
என்ற திருஞான சம்பந்தர் தேவார அடிகள் போல்வன . 


தாழ்வெனுந் தன்மைவிட்டுத் தனத்தையே 

மனத்தில்வைத்து ( திருவாரூர் , அஞ்சினேனென்ற , எ ) 
என்ற அடியே , தாழ்வெனுந் தன்மையோடு என்ற 
சிவஞானசித்தி யடிக்கு மூலம் போலும். 

615-14 


202 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


உற்றபோ தல்லா லுறுதியை யுணரேன் 

( திருப்பாச்சி , க ) 
என்ற அடி திருநாவுக்கரசர் தேவாரத்தில் , 
உற்றலாற் கயவர்தேறா ரென்னுங்கட் 

டுரையை யொத்தேன் 
என்ற அடியை நினைவுறுத்து கின்றது . 
கொய்யுலா மலர்ச்சோலைக் குயில்கூவ மயிலாலும் 

(திருக்கருப்பறிய , சு ) 
என்ற 

அடி திருநாவுக்கரசர் தேவாரத்திலும் வந் 
துள்ளது . 

கொய்யுலா மலர்ச்சோலைக் குயில் கூவ மயிலாலுமாரூரரைக் 

கையினாற் றொழா . 
திருநள்ளாற்றுப் பதிகத்தில் , பன்றிப்பின் 

சென்ற 
மாயனை , ( எ ) என்றவிடத்து ‘ மாயன் என்ற சொல் 
சிவனாரைக் குறிக்க வழங்கியது . திருமூலரும் இச் 
சொல்லைச் சிவனார்க்கு வழங்குகின்றார் . மனத்திலெழு 
கின்ற மாயநன் னாடனை என்றது காண்க . மாயனே 
மறிகடல் விடமுண்ட வானவா என்ற திருவாசகமுங் 
காண்க . 
- , ஒழிப்பா யென்வினையை யுகப்பாய் முனிந்தருளித் 

தெழிப்பாய் மோதுவிப்பாய் (திருக்கழிப்பாலை , ரு ) 
என்ற விடத்து , 

மோதுவிப்பா யுகப்பாய் முனிவாய் என்ற அப்பர் 
தேவார அடியை நினைவுபடுத்தும் . ஒற்றியூர் என்ற சொற் 
றொடரை ஒற்றி வைக்கப்பட்ட ஊர் , ஒற்றி வாங்கிய வூர் 
என்ற பொருள் படும்படியாகவும் , ஆரூர் நிறைந்த ஊர் 
என்ற பொருள் தோன்றும் வண்ணமும் , 

ஒற்றியூ ரென்ற ஊனத்தினா லதுதானோ 
வற்றப்பட வாரூர தென்ற கன்றாயோ 

(திருக்கோடிக்குழகர், அ ) 


தேவார ஆராய்ச்சி . 


203 


என்றது காண்க . இறைவனைச் சாராதார் பயனென்னா 
மென்ற கருத்தைச் சாராதார் சார்பென்னே பேசாதார் 
பேச்சென்னே என்றின்ன சொற்றொடர்கள் , சேராதார் 
தீநெறிக்கட் சேர்கின்றாரே பேசாத நாளெல்லாம் பிறவா 
நாளே என்பன போன்ற கருத்துக்களைக் குறிப்பா 
னுணர்த்துவன . 

ஆற்றில் வருபொருள்களைத் தொகுத்துப் பல பதிகங் 
களிற் கூறு முறைமை இயற்கை யழகைச் செவ்வே புலப் 
படுத்துகின்றது . திருத்துறையூர்ப் பதிகத்திலே , மலைவீ 
முருவியானது மாமணிகளும் , யானை மருப்பும் , முத்தும் , 
காரகிலும் , சந்தனமும் , மல்லிகை , சண்பக முதலிய மலர் 
களும் , மாவும் , பலாக்களும் , வன்னியும் , மயிற்பீலியும் , 
கோங்கு வேங்கை முதலியனவுங் கொணர்ந்து பெண்ணை 
யாற்றிலிடப் பெண்ணையாறு கொழித்துச் செல்வதைப் 
பகர்ந்தமை காண்க . கெடிலநதியின் பெருமிதத்தைக் 


கயலினங்கள் குதிகொள்ளக் குலாவி 
வாய்ந்தநீர் வரவுந்தி மராமரங்கள் வணக்கி 

மறிகடலை யிடங்கொள்வான் மலையார வாரி 
ஏந்து நீ ரெறிகெடிலம் ( திருவதிகைவீரட்டானம் , ரு ) 


என்றார் . திருவரிசிற்கரைப் புத்தூர்த் தேவாரத்தின் 
கண்ணும் ஆற்றுவளத்தை அழகுற வியம்பினர் . 
‘ கழைக்கொள் கரும்புங் கதலிக் கனியுங் 

கமுகின் பழுக்காயுங் கவர்ந்து கொண்டிட் 
உழைக்கும் புனல்சே ரரிசிற் றென்கரை 
யழகார் திருப்புத்தூ ரழக னீரே 

(திருவரிசிற்கரைப் புத்தூர் , கூ ) . 


* இடிக்கும் மழைவீழ்த் திழுத்திட் டருவி 
யிருபாலு மோடி யிரைக்குந் திரைக்கை 


( 


ய ) 


204 


சுந்தர்மூர்த்திகாயனார் சரித்திரம் 


என்றதுங் காண்க . திருவையாற்றுத் தேவாரத்திலே , மலைக் 
குறத்தி கூந்தலிலணிந்த மாலையையும் , கரும்புத் தேனை 
யும் , பிறவற்றையுங் காவிரி கொண்டு செல்வதாகக் 
கூறினர் . திருத்துருத்தித் தேவாரத்துள்ளுங் காவிரி 
வருணனை காணப்படுகின்றது . 
மலையெனக் குலைகளை மறிக்குமா றுந்தி 
யோடுமா காவிரி 

(திருத்துருத்தியுந் திருவேள்விக்குடியும் , உ ) 
கொல்லு மாலி யானையின் கொம்பொடு வம்பார் 

கொழுங்கனிச் செழும்பயன் கொண்டுகூட் டெய்திப் 
புல்கியும் தாழ்ந்தும் போந்து தவஞ் செய்யும் 

போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்கச் 
செல்லுமா காவிரி 

( 

க ) 
என்றது காண்க . திருவெஞ்சமாக் கூடல் தேவாரத்துட் 
சிற்றாறு என்பதன் வளமும் , அதன்கரைப் பாங்குற்ற 
பொழிலின் வளமுந் தொகுத்துரைக்கப்பட்டன . 

எறிக்குங் கதிர்வே யுதிர்முத்தமொ 

டேல மிலவங்கந் தக்கோலமிஞ்சி 
செறிக்கும் புனலுட் பெய்துகொண்டு மண்டித் 

திளைத்தெற்று சிற்றாற தன்கீழ்க்கரைமேன் 
முறிக்குந் தழைமா முடப்புன்னை ஞாழல் 

குருக்கத்தி கண்மேற் குயில் கூவ லறா 
வெறிக்குங் கலைமர் வெஞ்சமாக் கூடல் 
விகிர்தா வடியேனை யும் வேண்டுதியே 

(திருவெஞ்சமாக்கூடல் , க ) 
என்றது காண்க . குறிஞ்சி வளத்தினைத் திருப்பருப்பதப் 
பதிகத்துள் அழகாகப் பரமாசாரியர் தொகுத்துரைத்த 
னர் . சாந்தமான விலங்குகள் தமது இயற்கை வாழ்க்கை 
நடத்துவதை அப்பதிக முதற் செய்யுளிற் குறித்தார் . 


தேவார ஆராய்ச்சி . 


205 


“ மானும்மரை யின மும்மயி லினமுங்கலந் தெங்குந் 
தாமேமிக மேய்ந்து தடஞ் சுனை நீர்களைப் பருகிப் 
பூமாமர முரிஞ்சிப்பொழி லூடேசென்று புக்குத் 
தேமாம்பொழி னீழற்றுயில் சீபர்ப்பத மலையே . 

( திருப்பருப்பதம் , க ) 


இத்திருப்பதிகத்தின் டூ - ம் பாட்டில் , களிற்றுக்கூட்டம் 
வேடர்க்கஞ்சி யோடிப்போய்ப் பிடிகள் கூட்டத்திற்சேர , 
பிடிகள் செவிதாழ்த்து வேடர்க் கிரக்கமுண்டாக்க , 
வேடர்கள் இலையாற்செய்த கல்லையிலுள்ள தேனைப் 
--பிழிந்து உணவாகக் கொடுத்தலும் , அழகாகச் சொல் 
லினமை காண்க . 


ஆனைக்குல மிரிந்தோடித்தன் பிடிசூழலிற் றிரியத் 
தானப்பிடி செவிதாழ்த்திட வதற்குமிக விரங்கி 
மானக்குற வடல்வேடர்க ளிலையாற்கலை கோலித் 
தேனைப்பிழிந் தினிதூட்டிடுஞ் சீபர்ப்பத மலையே . 

( திருப்பருப்பதம் , ரு ) 


இதன் சு - ம் பாட்டில் , களிறு பிடியுடன் ஊடுவதும் , 
பிடி களிற்றைத் தேற்றுவது முரைக்கப்பட்டன . க - ம் 
பாட்டிற் குறமங்கையர் தினைப்புனங்காத்தலும் , ச - ம் 
பாட்டிற் கிளிகளைக் கவணாலெறிவதுங் கூறப்பட்டன . 
கூ - ம் பாட்டிற் பன்றிகள் கோட்டினாற் கிளைத்து வெளி 
யாக்கிய மணிகள் கனல் போன் றமையால் , அவற்றைக் 
கனலென்று திரியக்கொண்டு கரடிகள் அஞ்சினமையும் , 
- கரடி முதலிய விலங்குகள் தேனுண்டமையுங் கூறப் 
பட்டன . 
திருக்கோடிக் கரையில் , 

இறைவன் கடற்காற்று 
கடிதாய் வீசத் தனியே யிருந்தமை கண்டு நாயனா ரிரங்கு 
வது யாவர்க்கும் பரிதாபத்தை விளைக்க வல்லது . 


206 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


கடிதாய்க் கடற்காற்று வந்தெற்றக் கரைமேல் 
குடிதா னயலே யிருந்தாற் குற்றமாமோ 
கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகீ 
ரடிகே ளுமக்கார் துணையாக விருந்தீரே . 
நெய்தற் பொழிலின் சிறப்பைத் திருமறைக் காட்டுப் 
பதிகத்தில் விதந்தனர் . 
* தாழைப்பொழி லூடே சென்று பூழைத்தலை நுழைந்து 
வாழைக்கனி கூழைக்குரங் குண்ணும்மறைக் காடே 

(திருமறைக்காடு , க ) 
* முத்தின்னொளி பவளத்திர ளோதத் 
தகரத்திடை தாழைத்திரண் ஞாழற்றிர ணீழன் - 
மகரத்தொடு சுறவங்கொணர்ந் தெற்றும்மறைக் காடே 

( , உ ) 
‘ தெங்கங்களு நெடும்பெண்ணையும் பழம்வீழ்மணற் படப் 
சங்கங்களு மிலங்கிப்பியும் வலம்புரிகளு மிடறி 

[ பைச் 
வங்கங்களு முயர்கூம்பொடு வணங்கும்மறைக் காடே 

( 

க ) 
மருதமு நெய்தலு மயங்கிய இடமென்பார் , 


செந்நெல் 
வளைவிளைவயற் கயல்பாய்தரு குணவார்மணற் கடல்வாய் 
வளைவளையொடு சலஞ்சலங்கொணர்ந் 
தெற்றும்மறைக் காடே 

( , எ ) 
என்றார் . 

இத்திணை மயக்கம் திருக்கானாட்டுமுள்ளூர்த் தேவா 
ரத்தினுங் காண்க . 
" முள்வாய மடறழுவி முடத்தாழை யீன் . று 

மொட்டலர்ந்து விரைநாறு முருகுவிரி பொழில்சூழ் 
கள்வாய கருங்குவளை கண்வளருங் கழனிக் 

கானாட்டு முள்ளூரிற் கண்டுதொழு தேனே (கானாட்டு , க ) 


தேவார ஆராய்ச்சி 


207 


அன் 


ச ) 


இத்திருப்பதிகத்தில் , செந்தாமரைகளிலே 
னங்கள் விளையாடுவதும் , கரும்புஞ் செந்நெலும் 
உயர்ந்து வளர்ந்திருப்பதும் , வண்டுகள் கமுகுந்தெங்கும் 
நிறைந்த பொழில்களிற் றேனுண்டுபாட மயில்களாடுவ 
தும் , பெண்டிர் நீராடி மகிழ்வதும் , பிறவும் அழகாக 
மொழியப்பட்டுள்ளன. 
* அரும்புயர்ந்த அரவிந்தத் தனிமலர்க ளேறி 
- ( அன்னங்கள் விளையாடு மகன் றுறையி னருகே 
கரும்புயர்ந்து பெருஞ்செந்நெல் நெருங்கிவிளை கழனி ! 

( கானாட்டு , 5 ) 
பாளைபடு பைங்கமுகின் சூழலிளந் தெங்கின் 

படுமதஞ்செய் கொழுந்தேறல் வாய்மடுத்துப் பருகிக் 
காளைவண்டு பாடமயி லாலும்வளர் சோலை ( 
குருமணிகள் கொழித்திழிந்து சுழித்திழியுந் திரைவாய்க் 

கோல்வளையார் குடைந்தாடுங் கொள்ளிடத்திற் கரைமேற் 
கருமணிகள் போனீல மலர்கின்ற கழனி 

( , 

எ ) 
" தூவிவாய் நாரையொடு குருகுபாய்ந் தார்ப்பத் 

துறைக்கெண்டை மிளிர்ந்துகய றுள்ளிவிளை யாடக் 
காவிவாய் வண்டுபல பண்செய்யுங் கழனி ( , 

க 0 ) 
என்பனகாண்க . 

திருக்கலய நல்லூர்ப் பதிகத்திலுஞ் சோலைநயங் 
காட்டப்பட்டுள்ளது . 
சோலைமலி குயில்கூவக் கோலமயி லாலச் 

சுரும்பொடுவண் டிசைமுரலப் பசுங்கிளிசொற் றுதிப்பக் 
காலையிலு மாலையிலுங் கடவுளடி பணிந்து 
கசிந்துமனத் தவர் பயிலும் கலய நல்லூர் காணே 

( திருக்கலய , அ ) 
திருப்பனை யூர்த் திருப்பதிகத்தில் , மருதவருணனை செவ்வி 
தின் அமைந்துள்ளது . 


208 


சுந்தரமூர்த்திநாயனார் சரித்திரம் 


நாறுசெங்கழு நீர்மலர் நல்லமல்லிகை சண்பகத்தோடு 
சேறுசெய் கழனிப் பழனத் திருப்பனையூர் ( பனையூர் , உ ) 
“ செங்கண்மேதிகள் சேடெறிந்து தடம்படிதலிற் சேலினத் 
பைங்கண் வாளைகள் பாய் பழனம் [ தொடு ( nys ) 
நாரையின் செங்காலுக்குத் தினைத்தாள் உவமிக்கப் 
பட்டது . 
• தினைத்தாளன்ன செங்கானாரை சேருந்திருவாரூர் 

( திருவாரூர் , வாழ்ந்துபோதீர் , சு ) 
திருமுதுகுன்றத் திருப்பதிகத்தில் , களிற்றினை யாளி 
கொன்றுவிடத் துணையற்ற பிடியானது குறத்தி முன்றி 
லிற் கன்றினைக் கருவுயிர்ப்பது கூறப்பட்டது .. மந்தி 
யானது தனது கணவனுக்கு உண்ணுதற் பொருட்டுக் 
கனிதேடிக் கொணர்தலு முரைக்கப்பட்டது . 
குன்றிலிடைக்களி றாளிகொள்ளக் குறத்திகண் 
முன்றிலிடைப்பிடி கன்றிடும் முதுகுன்றரே ( முதுகுன் , எ ) 
* மந்திகடுவனுக் குண்பழநாடி மலைப்புற 
முந்தியடிதொழ நின்றசீர்முது குன் றரே 

( அ ) 
நிறங்களின் வேற்றுமை தோன்றக் 
‘ கரும்புனைவெண் முத்தரும்பிப் பொன்மலர்ந்து பவளக் 
கவின்காட்டுங் கடிபொழில்சூழ் கலயநல்லூர் காணே 

( திருக்கலய நல்லூர் . க ) 
என்றனர் . 

பளிக்குத் தாரை பவள வெற்பிற் 
குளிக்கும் போனூற் கோமாற் கிடமாம் 

( திருச்சோற்றுத்துறை , ச ) 
என்றவிடத்து இறைவரது செம்பவளத் திருமேனி 
மிசை வெண்ணூ லிலங்குவது பவள மலையிற் பளிக்கருவி 
ஊடுசென்றாற்போன்ற தென்றமை கவின்மிக்கது காண்க . 


வரலாற்று நூல்கள் 


/ 


அ . 
4 


சிவஞான முனிவர் வரலாறு 


1 


... 


... 


04 


0 


4 


2 


0 


ஆண்டாள் வரலாறு 
செகப்பிரியர் வரலாறும் நாடகக் 

கதைகளும் 
திருஞான சம்பந்தர் வரலாறும் 

நூலாராய்ச்சியும் 
அப்பர் சுவாமிகள் சரித்திரம் 
சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறும் 

நூலாராய்ச்சியும் 
மணிவாசகப் பெருமான் வரலாறு 
சேக்கிழார் சுவாமிகள் வரலாறு 

( அச்சில் ) 


1 


8 


2 


0 


1 


8 


சந்தானாசாரியர் வரலாறும் 

நூலாராய்ச்சியும் 


0 12 


திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் லிமிடெட் , 
திருநெல்வேலி 

& 

சென்னை . 


